தமிழ்‌ நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ -- 10 


ராகும்‌ ரி க்‌ 


நான்காம்‌. தொகுதி (கல்குளம்‌) 


பதிப்பாசிரியர்‌ 


டாக்டர்‌. இரா. நாகசாமி 
இயக்குநர்‌, தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 


தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 
சென்னை 
1979 


முதற்‌ பதிப்பு 1979 
தொ. பொ. ஆ. துறை எண்‌ 59 


(தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 


கன்னியாகுமரி கல்வெட்டுகள்‌ - நான்காம்‌ தொகுதி 


டாக்டர்‌ இரா. நாகசாமி, 


தமிழ்நாடு அரசு 
தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை அச்சகத்தில்‌ 
அச்சிட்ப்பெற்றது. 


முன்னுரை 


தமிழ்நாட்டிலுள்ள கல்வெட்டுகள்‌ அனைத்தையும்‌ படியெடுத்து 
அச்சிடவேண்டும்‌ என்ற தமிழக அரசின்‌ ஆணைக்கிணங்க முதலில்‌ சென்னை 
யில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டு அச்சிடப்பட்டன. அதன்‌ 
பின்னர்‌ கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்‌ 
பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள கல்வெட்டுகள்‌ சுமார்‌ 
65 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இருவிதாங்கர்‌ கல்வெட்டுப்‌ பிரிவினரால்‌ 
படியெடுக்கப்பட்டு, ஒரு பகுதி அச்சிடப்பட்டு வெளியாகின. எஞ்சியவை 
அச்சடப்படவில்லை. அவைகளை அவர்களிடமிருந்து பெற்று அச்சடலாம்‌ 
என்று இத்துறை விரும்பியயோது அவைகள்‌ அழிந்த நிலையில்‌ இருக்‌ 
கின்றன என்ற செய்தி கிடைத்தது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்‌ 
திலுள்ள கல்வெட்டுகளைத்‌ திரும்பவும்‌ படியெடுக்க வேண்டியது அவசிய 
மாயிற்று. அதன்படி படியெடுத்ததில்‌, அகத்தீஸ்வரம்‌ வட்டத்தில்‌ மட்‌ 
டும்‌ முன்பு திருவிதாங்கூர்‌ கல்வெட்டுப்‌ பிரிவினர்‌ படியெடுத்ததைக்‌ 
காட்டிலும்‌ மேலும்‌ சுமார்‌ 200 புதிய கல்வெட்டுகள்‌ இத்துறையால்‌ 
படியெடுக்க முடிந்தது. 


அகத்தீஸ்வரம்‌ வட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌ யாவும்‌ அச்சிடப்‌ பெற்று 
மூன்று தொகுதிகளாக வெளியிடப்பட்டன. கற்போது கல்குளம்‌ 
வட்டத்திலிருந்து படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்‌ யாவும்‌ அச்சிடப்‌ 
பெற்று நான்காவது தொகுதியாக வெளியிடப்படுகிறது. இத்சொகுதி 
அருவிக்கரை, ஆளுர்‌, இரணியல்‌, உதயகிரி கோட்டை, குமார கோயில்‌, 
கேரளபுரம்‌, சிவி, சேரமங்கலம்‌, தாக்குளம்‌, இருநயினார்‌ குறிச்சி, 
திருநந்திக்கரை, திருவாட்டாறு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, 
திற்பரப்பு, பத்மநாபபுரம்‌, பள்ளியாடி, மணலிக்கரை,. முட்டக்காடு, 
வாளவிச்சக்கோட்டம்‌, வீரநாராயணசேரி ஆகிய ஊர்களிலிருந்து படி 
யெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களைக்‌ கொண்டதாக அமைந்துள்ளது. 


சோழ மன்னர்களில்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌, முதலாம்‌ குலோத்‌ 
துங்கன்‌, சுந்தர சோழபாண்டியதேவர்‌ ஆகியோரது கல்வெட்டுகளும்‌, 
திருவிதாங்கர்‌ மன்னர்களில்‌ இராமவர்மர்‌, குலசேகர ரவிவர்மர்‌, வீர 
ரவி கேரளவர்மர்‌, ரவிவன்மர்‌, வீர உதையமார்த்தண்டர்‌ ஆகியோரது 
கல்வெட்டுகளும்‌, -ஆய்‌ மன்னர்களில்‌ கோக்‌ கருநந்தடக்கன்‌ கல்வெட்டு 
களும்‌ இத்தொகுதியில்‌ அடங்கும்‌. 


இத்தொகுதியில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ முன்னரே வெளியிடப்‌ 
பட்டிருந்தால்‌ அவற்றுக்கு முன்‌ பதிப்புக்‌ குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்‌ 
இறது. முன்‌ வெளியிட்டவர்களது படிப்புக்கும்‌ எங்களது படிப்புக்கும்‌ 
உள்ள மாறுபாடுகள்‌ அடிக்குறிப்புகளில்‌ தரப்பட்டுள்ளன. கல்வெட்டு 
களில்‌ காணப்படும்‌ ஒரு சில குறியீடுகளுக்கு ஆங்காங்கே விளக்கம்‌ 
தரப்பட்டுள்ளன. கல்குளம்‌ வட்டத்திலுள்ள ஊர்கள்‌ அகர வரிசை 
யில்‌ பிரிக்கப்பட்டு அதற்கேற்ப அச்டைப்பட்டுள்ளன. பொதுவான 
தொடர்‌ எண்ணும்‌, ஒவ்வொரு ஊரிலும்‌ எத்தனைக்‌ கல்வெட்டுகள்‌ இருக்‌ 
இன்றன என்று அறிய ஊர்க்‌ கல்வெட்டு எண்ணும்‌ தரப்பட்டுள்ளன. 
குறிப்புரையில்‌ கல்வெட்டில்‌ காணப்படும்‌ கருத்து சுருக்கி எழுதப்‌ பெற்‌ 
றுள்ளது. முன்‌ பதிப்பு என்ற இடத்தில்‌ தி. தொல்‌. வெ. தொ; தி. தொ. 
அ; ௬. கோ. பிற்‌. என்று குறித்து எண்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
இ. தொல்‌. வெ. தொ. என்பதைத்‌ திருவிதாங்கூர்த்‌ தொல்பொருள்‌ 
வெளியீட்டுத்‌ தொகுதி என்றும்‌, தி. தொ. ௮. என்பதைக்‌ திருவிதாங்‌ 
கூர்த்‌ தொல்பொருள்‌ ஆண்டு அறிக்கை என்றும்‌, சு. கோ. பிற்‌ என்ப 
தைச்‌ சுசீந்திரம்‌ கோயில்‌ பிற்சேர்க்கை என்றும்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 


அன்று இத்துறையில்‌ கல்வெட்டாய்வாளராகப்‌ பணிபுரிந்த 
இரு. சி. ஜே. அமலநாதன்‌ அவர்களும்‌, கல்வெட்டாய்வாளர்‌ திரு. நடன. 
காசிநாதன்‌ அவர்களும்‌ இம்மாவட்டத்துக்‌ கல்வெட்டுகளைப்‌ படியெடுத்‌ 
துள்ளார்கள்‌. அவர்களுக்கு நாங்கள்‌ நன்றி கூறக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. 
இக்கல்வெட்டுகளைப்‌ படித்து, அச்சிடும்பொழுது பிழைகள்‌ திருத்தி உதவிய 
இத்துறையின்‌ கல்வெட்டாய்வாளர்களான திரு. கு. தாமோதரன்‌, 
இரு. அ. அப்துல்மஜித்‌, இரு. ௪. ஹரிஹரன்‌, திரு. மா. சந்திரமூர்‌ த்தி 
ஆயெவர்களுக்கும்‌என து நன்றி. இத்துறையின்‌ அச்சுப்‌ பிரிவினர்‌ ஊக்கத்‌ 
தோடு பண புரிந்து இந்நூலை நல்லமுறையில்‌ அச்சிட்டுதவியுள்ளனர்‌. 
அவர்களுக்கும்‌ எனது நன்றி. 


இந்நூல்‌ அச்சிடுகையில்‌ தேவைப்பட்ட சில குறிப்பு நூல்களை 
அளித்து உதவி புரிந்த சென்னை கன்னிமாரா பொது நூல்‌ நிலையத்‌ 
தாருக்கும்‌, சென்னைப்‌ பல்கலைக்கழகப்‌ பொது நூல்‌ நிலையத்தாருக்கும்‌ 
எம்‌ நன்றி. ப்‌ 
'இரா. நாகசாமி 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |9697/1| 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ய 

வட்டம்‌ : கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 416 
ட்‌ சி. பி. 1240 

ஊர்‌ : அருவிக்கரை 


இந்திய கல்வெட்டு ] 


மொழி : தமிழ்‌ ்‌ 1 ட தி, தொல்‌, வெ. தொ. 
ட ்‌ ஆண்டு அதிகள] ற பக்கம்‌ க 115 

எழுத்து : வட்டெழுத்து 

முன்‌ பதிப்பு : 2 
அரசு : _— 
மன்னன்‌ : _ ஊர்க்‌ கல்வெட்டு I ர 

எண்‌ 

J 

இடம்‌ !  இருஷ்ணன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ வடக்குப்‌ பக்க முதல்‌ பட்டை. 


குறிப்புரை: கற்பக மங்கலத்தைச்‌ சேர்ந்த துப்பநாராயணனும்‌ துப்பஞ்‌ சேந்தனும்‌ கண்டந்‌ 
துப்பனும்‌ அவன்‌ தம்பியும்‌ அருவிக்கரை ஸ்ரீ புருஷோத்தம தேவருக்கு நிலம்‌ 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 ஹஹி ஸ்ரீ கொல்ல[ம்‌] ச௱௰௭ மாண்டை மீன ஞாயிற்று கற்பக 
மங்கலத்து துப்ப நாராயணனுந்‌ துப்பஞ்‌ சேந்தனுங்‌ கண்டந்‌ 
துப்பனுந்‌ தம்பியும்‌ அருவிக்கரை ஸ்ரீபுமுஷோத்தமத்து 
தேவர்க்கு உ௱னமாகக்‌ கொடுத்த பூமி மாத்தூர்‌ பெருங்‌ குளத்‌ 
இன்‌ ஒழ்‌ விளய்‌ தடி நிலம்‌ ௯ீயில்‌ உப! யும்‌ மேக்கில்‌ ப[ற்று] 
கல யில்‌ கப யுங்‌ கூட ௩ ப மேலும்‌ 

2 நியதி செல்லுஞ்‌ செலவரி நாழிக்கு மிந்நிலத்தின்‌ மேல்‌ பூவழி 
கொடுக்குந்‌ ௨ ௩ ளமுஞ்‌” செலவின்னு கொடுப்பிது இச்செலவு 
ஒன்று முட்டுஇல்‌ ப்பட 1. வச்சு இச்செலவு செல்விது 
இரண்டு முட்டுக்‌ 


ல இரண்டு மா. 
2. நெல்‌ மூன்று கலமுங்‌. 
3, கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 / 2 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ 412 
சி. பி. 1237 

2 இந்திய கல்வெட்டு | த ்‌ ்‌ 

தமிழ்‌ EATS - இ. தொல்‌. வெ. தொ. 

ம கதவத்‌ தண்டே அதிகை | 711, பக்கம்‌ 114 

வட்டெழுத்து 


அருவிக்கரை 


முன்‌ பதிப்பு ! உன 


_ ஊர்க்‌ கல்வெட்டு 2 
எண்‌: 


கிருஷ்ணன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ இரண்டாம்‌ பட்டை. 


அருவிக்கரை புருஷோத்தம தேவருக்கு அரையன்சேரியைச்‌ சேர்ந்த கண்டஞ்‌ 
சாதவேதபட்டர்‌ நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கொல்ல[ம்‌] ௫௱௰௩ மாண்டைக்‌ கற்கடக ஞாயிற்று [அ]ரையன்‌ 
சேரிக்‌ கண்டஞ்‌ - சாதவேதபட்டர்‌ அருவிக்கரை ஸ்ரீ வாமு 
ஷெொத்தமத்து தேவருக்கு தான[மாய்க்‌] கொடுத்த பூமி மாத்‌ 
தூர்‌ . டல்‌ நீருண்டு நெல்‌ விளையும்‌ ஆவணியர்‌ [தடி] 

ந்‌ அ நிலம்‌ ௩ ப இந்நிலம்‌ ௩ பவுங்‌! காராண்‌ 
மையாய்‌ மாத்தூர்‌ வாரியன்‌ திருவிக்ரெமஞ்‌ சங்கரன்‌ கொண் 
டான்‌ கொண்டு நியதி அகத்து பந்தீரடிக்கு . . மி நாழி 
அரிச்செலவுஞ்‌ செலுத்தி இன்‌] நிலம்‌ [௩ ப] . . . 

க்கும்‌ அயலோடொத்த கடமையு மிறுத்து கொண்டு இச்செலவுஞ்‌ 
செலுத்தி ஒரு திருமாலையுங்‌ கெட்டிக்‌ கொடுத்‌ திச்சோறு 
மேற்று கொள்விது இச்செலவு முட்டுகில்‌ ஸ்ரீ வாமுஷோத்த 
.. , . களும்‌ வவெவெயாருங்‌ கூடிச்‌ செலுத்துவிச்சுக்‌ கொள்‌ 
விது 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌ : 1969/3 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ல 

ட்‌ : வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 411 
ப்ட்‌ சி. பி 1235 
அருவிக்கரை இந்திய கல்வெட்டு தி. தொல்‌. வெ. தொ. 

A ண்டு அறிக்கை 311, பகுதி 11, பக்கம்‌ 
தமிழ்‌ கட்‌ 119 (50) 1096) 
வட்டெழுத்து முன்‌ பதிப்பு நதா 
பர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ட்‌ 

எண்‌ | ம்‌ 


கிருஷ்ணன்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்க இரண்டாம்‌ பட்டை. 


அருவிக்கரை புருஷோத்தம ' தேவருக்கு திருவிதான்‌கோட்டு பாலகோட்டு 
நாராயணன்‌ குமாரத்துவாமியிராமன்‌ என்பவர்‌ நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1. 


1 ஹி ஸ்ரீ கொல்ல[ம்‌] ௪௱௰க ௫ மாண்டை மிதின ஞாயிற்று 


தஇிருவிதான்கோட்டு பாலகோட்டு நாராயணங்‌ குமாரத்துவாமி 
யிராம மணிவ . ங்‌ [கெங்க] அருவிக்கரை ஸ்ரீ பமுஹஷொத்த 
மத்து தேவர்க்கு நியதிப்படி நா[ழிச்ச] அரிக்கும்‌ பூவழியுஞ்‌ 
சுமட்டு கூலியுட்பட திருவிதான்‌கோட்டு கொடுக்குந்‌ உ ௩ள 
௩ப க்கும்‌ விட்ட பூமி திருவிதான்கோட்டு [மாத்தூர்‌] . . ங்‌ 
[குள]த்தி . . 

மடைக்கு , . , . வருவிது நிலம்‌ ௩பம்‌ . . . , இந்நெல்‌ 
முக்கலனே முக்குறுணியும்‌ அஆறுஇிங்கள்‌ வாரங்கொடுத்து வரு 
விது இந்நெல்‌ ஒருக்கல்‌ முட்டுகில்‌ முட்டிரட்டி வைப்பிது 
இரண்டுதுடெ முட்டுகில்‌ முட்டிரட்டியு மஞ்சு காணம்‌ பொன்‌ 
தெண்டமும்‌ வச்சிந்‌ நெல்லுஞ்‌ செலுத்துவிது மு . . . ! 


கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை, 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969[4 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : _— 
வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ ' 880 
இ. பி. 1654 


ட்‌ 3 இ. தொல்‌. வெ. தொ. 
இந்திய கல்வெட்டு |. 2; தொல்‌. வெ. தொ. 

ற்‌ ட "ரா, பகுதி 11, பக்கம்‌ 
ஆண்டு அறிக்கை | 113 
முன்‌ பதிப்பு 1 


ஊர்க்‌ கல்வெட்டு 4 
எண்‌ 7 


இருஷ்ணன்‌ கோயில்‌ மடப்பள்ளியின்‌ தென்‌ பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: ஸ்ரீபுருஷோத்தம தேவர்‌ கோயிலில்‌ பாலகோட்டு சாதவேதன்‌ சாவுத்திரி 
அம்மை செய்வித்த பத்தி ஒன்றைக்‌ குறிக்றெது. 


அ௱௩ம ஷோ ஆ 
னி மாதம்‌ ௩ ௨ 
ஸ்ரீ புருஷோத்தம 
த்து தேவர்‌ கோ 
யிலில்‌ சாதவே 
தன்‌ சாவுத்திரி 
பாலகோ [ட்டு] 
அம்மை செவ்‌ 
விச்ச பத்தி 
ஒன்று 


1 
2 
3 
4 
ப] 
6 
7 
8 
9 


[} 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/6 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 

ர்‌ : ்‌ வரலாற்று ஆண்டு 2 கொல்லம்‌ 843 
ன வல்‌ காம்‌ பரி 9. பி. 1667 
ஊர்‌ : ர்‌ 

ஆஹ்‌ இந்திய கல்வெட்டு 1 TI 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து 2 தமிழ்‌ முன்‌ பதிப்பு 2 — 
அரசு 2 — 1 
ஊர்க்‌ கல்வெட்டு 1 

மன்னன்‌ ! — எண்‌ i 
இடம்‌ ! சமாதியின்‌ சுற்றுப்‌ பக்கத்தின்‌ சுவரின்‌ முன்னுள்ள தனிக்‌ கல்‌, 


குறிப்புரை:  ஆளூரான விக்கிரம சோழ பாண்டியபுரத்து செண்பக இராமன்‌ மடத்தில்‌ உள்ள 
தேவரில்‌ சோதியான நச்சத்திர அய்யர்‌ கட்டுவித்த குருவாலையகத்துக்குச்‌ சீடர்‌ 
கள்‌ பலர்‌ நிலம்‌ வாங்கி அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
1 அ௱௪௰௩ ஹை பிற 
2 மாதி வரு[ஷம்‌] 
3 அற்பசி பம்‌ எ. சனியா 
4 ம்சையும்‌.. 
( ௨௨.௨. அமர பத்தத்‌ 
6 து நி. . னடிப்ப நி 
ரீ . பசுக்கர 
8 ணமும்‌ இன்னாளால்‌ 
9 செய்த உதக பூறுவ தா 
10 ன தன்ம்மப்‌ பிறமா[ண] 
11 [மா]வது ஆளூரான விக்‌ 
12 கிரம சொழ பாண்டி 
13 யபுரத்து சென்ப 
14 க இராமன்‌ [மட]த்து தே 
15 வரில்‌ சோதியான 
16 நச்சத்திர அய்யர்‌ 


(திருப்பவும்‌) 


கெட்டிவித்த குரு 
வாலையகத்துக்கு 
ார சீஷமார்‌ குல 
சேகரம்பட்ட 
ண முதலாக கிழ 
க்கேயுள்ள பண்‌ 
டார சீஷமாரும்‌ ஆ 
ளூரில்‌ பண்[ட]ார 8 
ஷமாரும்‌ வீர நா 
ராயண சேரியி[ன்‌] 
ஏகநாதரும்‌ ப 
ணங்‌ குடுத்து 0 
பரிய அய்யர்‌ 
கொண்ட 
நிலம்‌ கோ 
தையர்‌ ே 
காரை ஊ 
ர்‌ வயல்‌ ௯ 

ண C1 ட க்கு 
ம்‌ அழக்க 
ன்‌ குழத்தி 
ன்‌ களபிரி 
நப்பறைய்ய 
ல்க? ௯௬ கா 
மும்‌ உபை 
யத்துக்கு 
குடுத்த 1௪ ஈ£ 
ம்‌ ஆக பா 
பட்டம்‌ உபை 
யம்‌ தீயு க 
ரியு தண்மை 
கடமை பே 
£ாக்கி ஷா க 
க்கு முதல்‌ க 
ண்ட நெல்‌ 
௯ 0௮ இதி 


ல்‌ சன்னதி 


பணம்‌ என்பதற்கான குறி வரிக்குக்‌ 8ழ்‌ எழுதப்பட்டுள்ளது. 


காசிலிங்க 

ம்‌ பிறதட்‌ை 

ட சிவலிங்க 

த்துக்கு நெய்‌ 
வேற்றியது 

க்கு நெல்‌ உரி 

கமும்‌ அறை 
ச்சாலையில்‌! 

ஆளூரில்‌ க[ட] 
மையில்‌ . . நெல்லும்‌ 
பருத்தியும்‌ கலியாண 
பணமும்‌ அந்த பநல்‌ 

. |. போமாகவும்‌ 
இந்த படி நடந்து போ 
துமிடத்து மே[லேத்த] 
ஆதீனத்து காமு மகம 
ஈரும்‌ கூடி வய்த்த குரு 
சோதிமாரை . . .. 
இந்த கல்‌ வெட்டின ப 
டி நடத்தி போந்து பே . 
, . சலவுக்கு சழமா 
ரோடு வாங்கியும்‌ ந 
டத்தி கொள்வாராக 
வும்‌ இப்படி நடந்து 
போதுமிடம்‌ இதில்‌ 
ஒரு குறைபாடு கண்டா 
ல்‌ பண்டார சீஷமார 
ரோடும்‌ இராயகாதே 
ஈடும்‌ சொல்லி கல்வெ 
வட்டினபடி ஊரை 
கொண்டு நடத்தி கெ 
ாள்வாராகவும்‌ இப்‌ 
ப்படி நடந்து போது 
மிடத்து . . . . 


வரி 64-லிருந்து 77 வரை மிகவும்‌ சிதைந்துள்ள து. 


இந்த குருமா[ர்‌] 
யாகத்து[க்கு] அகுத 


(அப டை உ பங்க்‌ எ 20 ஐ 


வென்‌ கெங்‌ 


கை கரையில்‌ 
காராம்‌ பசுவை 
கொன்ற தோ 
ஷத்திலே போ 
வாராகவும்‌ இ 
ந்த குரு யாக 
ம்‌ தன்த பரிப 
ரலனம்‌ பண்‌ 
ங்கை கரை 
யில்‌ அசுவ 

தி யாகம்‌ ப 
ண்ணின ப 
லத்தை ௮ 
.டைவாரா 
கவும்‌ இந்‌ 

. தபடி ௪ 
ன்னதிக 
ஈசிலிங்க 
த்துக்கு உ 
தக பூறுவ 
தான தன்‌ 

ம பிறமா 
ணம்‌ செய்‌ 

த சோதி 
யானந்த 


ன்‌ எழுத்து 


த நா தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/7 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ல்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ 1062 
இ. பி. 1886 
இந்திய கல்வெட்டு \ ட 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு 1 இ. தொ. ௮. 6/1112 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌: 


2 


மகாதேவர்‌ கோயில்‌ நடராசர்‌ சன்னதியின்‌ முன்‌ தரை. 


ஆளூர்‌ நயினார்‌ சேர சோழ மாண்டிய மகாதேவர்க்கு அஷ்டபந்தனமும்‌, சபாபதி, 
சிவகாமி அம்மை, காரைக்கால்‌ அம்மையார்‌ ஆகியோரை பிராணப்‌ பிரதிஷ்டை 
யும்‌ செய்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


கூ௭௰௨ ளூ வி[ச]ய றே மகர மீ ௧௯ உ தங்கள்‌ 
கிளமையும்‌ அசுபதி நசெத்திறவும்‌ பூற்வவஷூத்து 
சப்தமியுஞ்‌ சுபநாம நித்தியோகவும்‌ கூடின சுபஇ 
னத்தில்‌ அன்று மேட ராசியில்‌ ஆமூர்‌ நயினார்‌ சேர 
சோழ பான்டிய மகாதேவர்‌ சுவாமிக்கு அஷ்ட்ட 
பெந்தனவும்‌ [டே] ஸபாபஇ சிவகாமி அம்மையும்‌ கா 
ரைக்காலம்மனுக்கும்‌. புத்கனாயிட்டு பனிதீறத்து பிராண 
ப்பிறதிஷ்ட்டயும்‌ நடத்தின . . . . த்திறத்தில்‌ தற்ம 
கற்த்தா ஆஷஞூர்‌ நகரம்‌ து . மலையப்பெருமாள்‌ 


வ NOM RW NN 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/8 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு -: 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : 


இந்திய கல்வெட்டு ) 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : இ. தொ. ௮. 6/1112 


எண்‌ 3 


I 
ஊர்க்‌ கல்வெட்டு | 
J 


மகாதேவர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 


ஸ்ரீ நகரம்‌ ஆளூரான விக்கிரம சோழ பாண்டியபுரத்து நாயனார்‌ சோழ பாண்‌ 
டீஸ்வரமுடையார்க்கு ஒரு திருநந்தா விளக்கு எரிப்பதற்காகத்‌ திருவிளக்குக்கும்‌ 
அதனை வார்ப்பதற்குமாக அச்சு பதின்மூன்றை அந்நகரத்துப்‌ பெற்றான்‌ மாலன்‌ 
என்பான்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஷஹி ஸ்ரீ விரபரிகத்தில்‌ வியாழந்‌ நின்ற கொல்ல[ம்‌] ௪ா௩ம௰௫ு 
மாண்டை மேட ஞாயிற்று ஸ்ரீ நகரம்‌ ஆளூரான விக்கிரம 
சோழபாண்டியபுரத்து நாயனார்‌ சோழ பாண்டீமரமுடை 


யார்க்கு ஒரு இருநந்தா விளக்கு முட்டாமற்‌ செல்விதாக கற்‌ 
பிச்சேன்‌ இ 


ந்நகரத்துப்‌ பெற்றான்‌ மாலனேன்‌ இத்திருநந்தா விளக்குக்குக்‌ 
கற்பிச்ச மூன்று சலாகைம்மகானை அச்சுப்‌ பன்னிரண்டும்‌ 
விளக்கு வார்த்த அச்சு ஒன்றும்‌ 'ஆக அச்சு பதின்‌ மூன்று . - 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969.[ 9 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ' டல 


வரலாற்று ஆண்டு ; சக ஆண்டு 1675 
கொல்லம்‌ 929 
இ. பி. 1753 


வட்டம்‌ ! கல்குளம்‌ 


ஊர்‌ ! இரணியல்‌ 


வெலை 


பொறிக்‌ ம்‌ இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ] 


எழுத்து ! { i ட்‌ 

i முன்‌ பதிப்பு ! இ. தொல்‌. வெ. தொ. 
அரசு ! - | 111, பகுதி 11, பக்கம்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு | ர Ra 


மன்னன்‌ ! 


எண்‌ 


இடம்‌ :  இங்கரட்சக வினாயகர்‌ கோயில்‌ முன்‌ நிறுத்தப்பட்டிருக்கும்‌ தனிக்கல்‌. - 


குறிப்புரை:  இரணியசிங்கநல்லூரில்‌ .ழ்த்‌ தெருவில்‌ வாழும்‌ செட்டுமாறி ஆடும்‌ பெருமாள்‌ 
பிச்சைப்பிள்ளை மூப்பனார்‌ என்பவர்‌ வலியகுண்டறை, நரியன்‌ பொற்றை, வேம்‌ 
படி. அரவாள்‌ ஆகிய நிலங்களிலிருந்து கிடைக்கப்‌ பெறும்‌ வருமானத்தைப்‌ 
பிள்ளையார்‌ கோயில்‌ வழிபாட்டுக்கும்‌, கோயில்‌ கல்தொட்டியில்‌ நீர்‌ நிரப்புவ 
தற்கும்‌, நந்தவனம்‌ அமைப்பதற்கும்‌, பிள்ளையார்க்கு வழி பாட்டுக்‌ காலங்களில்‌ 
மாலைகள்‌ கட்டிச்‌ சாற்றுவதற்கும்‌, துவாதசி நாட்களில்‌ அமுதுபடைத்து உண்‌ 
பிப்பதற்கும்‌, நந்தாவிளக்கு எரிப்பதற்கும்‌, பிரதோஷ நாட்களில்‌ நீராட்டு 
தலுக்கும்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
முதல்‌ பக்கம்‌ 


ஹரி நன்றாக குருவே துணை 

சகாத்தம்‌ ௧௩௭௱௭௰௫ சென்ற கற்‌ 

கடக வியாழம்‌ நின்ற கொல்லம்‌ 

க௱உ௨௰௯ ஷோ தை மம்‌ க ௨ வியாழ வா 
ழ்சயும்‌ பூயவும்‌ அபரபட்சத்து திதிகயும்‌ 
கெற்த்தப கரணவும்‌ விழ்க்கம்ப நித்திய 
யோகவும்‌ இந்நாளால்‌ இரணிய௫ 
ங்கநல்லூர்‌ தேசத்து கீழ்த்தெருவில்‌ 
செட்டுமாறி ஆடும்‌ பெருமாள்‌ பிச்சப்பிள்ளை 
மூப்பனாரென்‌ ஷே தெருவில்‌ பிள்ளையார்‌ 
கோவிலில்‌ மகாதேவர்க்கும்‌ பிள்ளை 
யார்க்கும்‌ ஷே கோவில்‌ ணெற்றில்‌ வெள்‌ 


வ சே 39 ஐ உ WN 


வட வு வ 
MD 


(திருப்பவும்‌ ) 


13 ளம்‌! பகல்‌ ௩௰ நாழிகயும்‌ வெள்ளம்‌ இ 

14 றச்சு விடவும்‌ நந்தாவனப்‌ பணிவிடை 

15 பாத்து மகாதேவர்க்கும்‌ பிள்ளையார்க்கும்‌ 

16 தினசரி ௨ கட்டிமாலை கெட்டி வைக்கிற 

17 பண்டாரத்துக்கும்‌ துவாதெ௫ ஊட்டு 

18 க்கு திருவிளக்குக்கும்‌ பிறதோழதுக்கும்‌ 

19 கல்லு வெட்டி நாட்டுகெயில்‌ இதுக்கு விட்ட 


20 வக கீரஉ௰ ஹு பைங்குனிப ம்‌ க ௨ பண்‌ 
21 டாரக்காரியம்‌ செய்வார்களோடு டே ய 


22 ரன்‌ கரூக௱எ௰௫௯ ய? த்துக்கு உ௫ ஓ 

23 றியாக வேண்டின லம்‌ தலைக்குளத்து [இ] 

24 ருவிதாங்கோட்டு குளத்தின்‌ கீழ்‌ வலி 

25 யகுண்டறை ௯ீ ௧ 9ம்‌ 0௨ ப க்கு”எல்‌ை 

26 க செறியகல்லறைக்கும்‌ கண்ணபிள றி 

27 க்கும்‌ மடத்தடி பறம்புக்கும்‌ குளத்தடிக்கும்‌ கு 
28 ளத்தடிக்கும்‌ செறிய குண்டறைக்கும்‌ நடுவி 
29 ல்‌ கிடந்த வலியகுண்டறை ௯ ந? 0௨. 

30 ப யும்‌ சூமஉ ற மாசி மம்‌ ௨௰எ ௨ பண்‌ 


9] டாரக்காரியம்‌ செய்வார்களோடு ஷே 

22 யான்‌ ௪௱(௫ம பணத்துக்கு ௨௫ ஒற்றி வே 
23 ண்டின லம்‌ கடியபட்டணத்து பெரிய 

94. குளத்தின்‌ கீழ்‌ பூவரகுடிப[ற்‌]றில்‌ நரியன்‌ 
95 பொற்றை ௯ த உம்‌ ௯ (8 எல்கை பிள 


36 யறைக்கும்‌ கவாத்‌ தலைக்கும்‌ பண்டாரவசலு 

37 க்கும்‌ நரியன்‌ பொற்றைக்கும்‌ நடுவில்க்‌ இடந்த ந 
38 ரியன்‌ பொற்றை ௯ ௧௦ம்‌ ௯ யும்‌ கர 

39 ஷ்‌ மாச பு உ௰ள ௨ பண்டாரக்காரியம்‌ 

40 செய்வார்களோடு ஷே யான்‌ ௩௱௩௰௨. 

41 2 த்து க்கு ௨௫ ஓ[ற்‌]றிவேண்டின 2ம்‌ தடி க 
42 பட்டணத்து பெரிய குளத்தின்‌ கழ்‌ பூவரகு 

43 டிப்‌ பற்றில்‌ நாக்கலம்பாடு ௯ க ம்‌ ௩ப க்கு 

44 எல்கை ஆறடிக்கும்‌ நீர்போகுங்‌ காலுக்கும்‌ 

45 டீ நீர்‌ போகுங்காலுக்கும்‌ மறுமுறி₹நார்‌ 

46 கலம்‌ பாட்டுக்கும்‌ நடுவில்‌ இடந்த நாக 

47 லம்பாடு ௯ ௧ ௦௩ பயும்‌ காமிக ஷோ தை 

48 உம்‌ ௪ ௨ பண்டாரக்‌ காரியஞ்‌ செய்வ 

49 ரர்களோடு ழே யான்‌ க௱௫ மத்துக்கு உ 

50 ரூ ஓ[ற்‌]றி வேண்டின 2லம்‌-ஞாறை கோட்டு 

51 இலலனிக்‌ குளத்தாலும்‌ சனிக்குளியா லு[ம்‌] 

52 வேம்படி க க 2௩ ப க்கு எல்கை நெ 


1 தண்ணீர்‌ என்ப்தற்கு வெள்ளம்‌ என்ற மலையாள வார்‌ 
2, பணம்‌, 
J. 


த்தை உபயோடக்கப்பட்டுள்ளது. 


தடி ஒன்று நிலம்‌ நான்கு மாவுக்கு, 


டுங்கண்ணினும்‌ தன்மறுமு 

றிக்கு கு . . தினும்‌ பபொ[ம]ணா . 
இரண்டாம்‌ பக்கம்‌ 

நிலத்தினும்‌ நடு 

படி ௯ க2௩ப [யும்‌] 

தலைக்குளத்து நா 

ராயணன்‌ அழ 

கொடு நாஞ்‌ 

சி னாட்டு பூதப்‌ 

பாண்டி அணை 

ஞ்ச பெருமாள்‌ ௮௱க 

ம ஸ்‌ அற்பசி ப்‌ 

ம்‌.௩வட உரு ஓ[ற்‌] 

றிக்கு கொண்‌ 

ட சத்துக்கு கா ணா 

அற்ப பு டு 

௨ டே யான்‌ சொ 

ராஒறிக்கு கொ 

ண்டுடைய வ 


ண்ணமே வ[கை] 
யோலை சென்‌ 


பன்‌ நிலம்‌ தலைக்கு 
ளத்துகு . நத்து [கு] 
எத்தின்‌ ஒழ்‌ நில 

ப்‌ பாறை [பட்டியா] 
லும்‌ அய்ங்கல 

ம்‌ பாட்டு டை, 
யாலும்‌ கீழ்‌ அர 
வாள்‌ கீ க 2 ம்‌ ௭ 
பக்கு எல்கை 
இருகலம்‌ பாட்‌ 
டுக்கும்‌ பரமத்தரு 
வாளுக்கும்‌ பூங்க 
ந்துட வயலுக்கும்‌ 
கொம்பன்‌ வா 
ய்காலுக்கும்‌ கூத்‌ 

த காலுக்கும்‌ நடு 
வில்‌ கிடந்த அர 
வாள்‌ ௯௧ 2ம்‌ ௬ 
பயும்‌ ஆசெந்தி 
ரதாரமே தந்ந 


லம்‌ 


94 
95 
96 
97 
98 
99 
100 
101 
102 
103 
104 
105 
106 
107 


108 
109 
110 
Jel] 
112 
113 
114 
115 
116 
117 
118 
119 
120 
12l 
122 
123 
124 
125 
126 
127 
128 
129 
130 


திப்பிறதேச 

மேஆ, ௯௫ 

னால்‌ ?ம்‌ ந.. 

௩. பக்கு ஆ, அற்த்த 
ம்பம்‌ களு 
௱உ௨௰௯ க்கு உள்‌ 

ள ௫௨ ஓ[ற்‌]றி ஓலை 
௪ ம்‌ சொரா .ஒ[ற்]றி 
ஓலை ௧கமஆக 
ரணம்‌ ௫ம்‌ இ 

ந்ந வகை நாள்‌ 

க க்கு ௩௫௨ ஊீ 
அ, 0 ம்கக்கு ௨ 
காப க்கு! உ , 


மூன்றாம்‌ பக்கம்‌ 


மாதம்‌ க க்கு ஆ, குத்தப்பாடு ஷ்‌ உ ப௫௨ யும்‌ 
ரூஉகளத்துக்கு? ஆ, எப ௫ ௨ வ நாள்‌ கக்கு 
மகாதேவர்க்கு பூசைக்கு ௮, நா உழக்கும்‌ 

பிள்ளையார்‌ பூசைக்கு நாள்‌ க க்கு ஆ, நா உ 

ழக்கும்‌ பூசைக்கு வைச்சு நெதிச்சு நம்‌ 

பியான்‌ கூறு உரி அரிசிச்சோறு எடுத்‌ 

துக்‌ கொண்டு செழம்‌ சோறு இரு நா 

மில்‌ கல்லுத்‌ தொட்டியில்‌ வெள்ளம்‌ 

இறச்சு விடுகிற ஆளுக்கு நாழி ஆச்சோ 

றும்‌ நந்தவன பணிவுடை பாத்து மாலை ௦ 

கட்டி வைக்கிற பண்டாரத்துக்கு நாழி ஆ,சி 

சோறும்‌ இந்நப்படி குடுப்பாராகவும்‌ நாள்‌ 

க க்கு மகாதேவர்க்கு பிள்ளையார்க்கு பூ 

சக்கு திருவிளக்குக்கு எண்ணைக்கு ௨ நா உ 

ரிஆ, ம்‌. கக்கு ௨ ௪ ப யும்‌? துவாதெசி 
ஊட்டுக்கு ப ம்‌ கக்கு துவாதெசி ௨ க்கு ஆள்‌ 

உக்கு பும்‌ உக்கு ௨ கூப ௮, நடத்தி வருவா 
ராகவும்‌ ஆ, வக எக்கு பூவு க க்கு கடமயும்‌ பதிவும்‌ ௫ 
சிலவு கண்ட உ மள உப யும்‌ வலியகுண்‌ 
டறை ௯ ௧? ம்‌ உப க்கு பூவு க க்கு கடமயும்‌ 

வாசியும்‌ உகள மக ப ௪டயும்‌ நரியன்‌ பொற்‌ 

றை க ௯ 2ம்‌ ௯ க்கு பூவுக்கு கடம உ மகப.யும்‌ 

டே நிலத்துக்கு ௫ கக்கு. பதிவு பம்‌ க இ உபவும்‌ நா 


நெல்‌ ஒரு கலம்‌ குறுணிக்கு. 
ஒரு கலத்துக்கு. 
மாதம்‌ ஒன்றுக்கு நெல்‌ நான்கு மரக்கால்‌ ஐந்து நாழியும்‌. 


க்கலம்பாடு ௯ ௧ 2 ம்‌ ௩ப க்கு பூவு க க்கு கடம 
உப ௨ உரரீயும்‌ ஜை ௦ த்துக்கு ணு ௧ க்கு பதிவு 
ப ம்க ௯ வும்‌ வேம்படி ௯ீ ௧2ம்‌ ௩பக்கு பூவு 

க க்கு கடம உ ௫ப ௨ ௨ ஈரீ யும்‌ அரவாள்‌ ௯ 

க 2 ம்‌ ௬ப க்கு பூவு க க்குகடம உ ௮௨. பயும்‌ ஷே 

? த்துக்கு ஷா கக்கு பதிவு பு ம்‌ ௨ வறு வும்‌ 

ஆ, வக ௫.ஷனால்‌ பூவுகக்குகடமகஉ௫ள ௨ப௯ வ 
யும்‌ ௫ க க்கு பதிவு ப ம்‌ ௫௯ லும்‌ இந்நிலத்தில்‌ ப[£] 
ட்டக்கோட்டை பாதி வாரத்தில்‌ றி பூவ க க்கு மு 
தல்‌ உ மள 0௨ ப இந்நெல்‌ பதிங்கலனே 

பந்திரு குறுணியும்‌ இந்ந வகைப்படி நடத்து 

க்‌ கொள்ளுவாராகவும்‌ துவாதெ௫ ஊட்டுக்கு 

ஏ ம்கக்கு பயறு ௨ப ஆ ஞூ ௬க்குபயறு உபச ௨ 
க்கு குண்டறை 2 த்துக்கு பூவு க க்கு கங்காணி 

பயறு ப யும்‌ நரியன்பொற்றை 2 த்துக்கு பூவு ௧ 

க்கு பயறு ௫ உ யும்‌ நாக்கலம்‌ பாட்டுக்கு பூவு க 

க்கு பயறு ௫ ௨ யும்‌ வேம்படி 2 த்துக்கு பூவு க க்கு 
பயறு ௩ ௨ யும்‌ அரவாள்‌ 2 த்துக்கு பூவு க க்கு பய 

அ கூடயும்‌ ஆ, பூவு க க்கு கங்ஙாணி பயறு 

௩ ப யும்‌ உழவன்‌ வசம்‌ வேண்டி துவாதெ௫ 

ஊட்டுக்கு குடுத்து நடத்துவாராகவும்‌ மகாதே 

வர்க்கு பிள்ளயார்க்கு பிறதோழத்துக்கு ம 

ரதம்‌ ௧ க்கு பிறதோழம்‌ ௨ க்கு அவிழேகக்‌ கட்ட 
ளைக்கு மாதம்‌ க க்கு உ ௨ப ௮, பூவ க க்கு உ மப 
க்கு வக குண்டறை உள்ளிட்ட ௯ ௫ னால்‌ நிலம்‌ 

கள ப௩ பல்‌ மாராய பலிசை உழவன்‌ வசம்‌ 

வேண்டி பிறதோழத்துக்கு அவுழேகம்‌ ந 
டத்துவாராகவும்‌ மாறியாடு பெருமாளர[ான்‌] 

பிச்சைப்‌ பிள்ளை மூப்பனார்‌ 

இந்து க்க வ்கி ய வி்‌ 


நான்காம்‌ பக்கம்‌ 


கண்ட உ சேழ 
காறன்‌ எடுத்துக்‌ 
கொள்ளுவாரா 
கவும்‌ குறையக்க 
ண்டால்‌ சேழக 
ரறன்‌ உ கூட்டி கு 
டுத்து நடத்திக்‌ ே 
காள்ளுவாராக 

வும்‌ இந்த தற்ம்ம ௧ 
ஈரியம்‌ முடங்கா 


மல்‌ நடத்தி வரு 


இற ஆளுக்கு சிவ 
னுடய பாதார 
கெதியும்‌ மோ 
ட்சவும்‌ உண்டா 
கவும்‌ இந்தப்‌ படி 
நடத்தி வரவே [0] 
சழகாறன்‌ விச 
ஊரிலிருந்தும்‌ 
காவிலிருந் 

தும்‌ சேழகாறனை 
க்‌ கொண்டு ந 
டத்திவிச்சு கொ 
ள்ளுவாராகவும்‌ 
இந்தப்படி நடந்‌ 
துவரவே இந்த 
தற்ம்ம காரியத்து 
க்கு இயாவனொரு 
வன்‌ அகுதம்‌ நி 
னைக்கில்‌ கெங்‌ை 


கக்‌ கரையில்‌ கா 
ராம்‌ பசுவை 6 
கான்ற தோழத்‌ 
தை கையேற்‌ 

று கொள்ளுவ 
ஈராகவும்‌ பமல 


து சிவன்‌[ந்‌] துணை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
கட்டம்‌ கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : 
ஊர்‌ ! இரணியல்‌ 
மெ ! மிம்‌ இந்திய கல்வெட்டு | 
ப ற்‌ ஆண்டு அறிக்கை J 
கர்‌ மி 
டு டரா முன்‌ பதிப்பு | 
அரசு ! — 
| வ ஊர்க்‌ கல்வெட்டு | 
மனனன ! — எண்‌ 
இடம்‌ 1... கீழத்‌ தெருவில்‌ இருக்கும்‌ தனிக்கல்‌ மேல்‌ உள்ளது. 


1969 | 10 
கொல்லம்‌ 
இ. பி. 

2 


857 
1682 


குறிப்புரை :  இரணியசிங்கநல்லூர்‌ செண்பகராமன்‌ ' புதுக்கடையில்‌ நெல்‌ விற்று வந்த 
பணத்தை உமையொருபாகன்‌ முதலியார்‌ மடத்துக்கு அளித்ததைக்‌ குறிக்றெது. 


கல்வெட்டு : 
முதல்‌ பக்கம்‌ 

1 ஹரி நன்றாக 
2 அ௱டுஎ றை 
3 மார்களி பும்‌ 
4 ௨௰க ௨ இரணிய 
5 சிங்கநல்லூர்‌ 
6 செண்பகராமன்‌ 
7 புதுக்‌ கடையில்‌ 
8 கடையுங்‌ கடை 
9 யறையும்‌ கெட்டுவா 
10 ன்‌ படை வீட்டில்‌ நின்று 
11 ம்‌ செண்பகராமன்‌ 
12 புதுக்கடையில்‌ போக்‌ 
13 ந தென்வடல்‌ பெருவழி 
14 க்கு மேற்கு வாத்தியான்‌ 
15 கொணத்துக்‌ குளத்தில்‌ 
16 போகிந்ந தென்வடல்‌ 
17 ப்‌ பெருவழிக்குக்‌ சளக்கு 
18 கீள்‌ மேல்‌ இராச பெரு 


19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
26 
29 
30 
21 
a2 
33 
94 
ஏ 
26 


இரண்டாம்‌ பக்கம்‌ 
. பெருவழிக்கு 
களக்குப்‌ பளை 
ய கடையில்‌ 
த்‌ தெண்டு 
க்‌ கடையும்‌ 
கெட்டிக்‌ சே 
ம்‌ சோதி அள்ள 
குறையும்‌ இறு 
த்து மேல்ப்‌ 


. படி கடையிலும்‌ 


ம்‌ கடையறை 

யிலும்‌ ஆன்றூ 

ராளும்‌ அதிக 

ஈரியொடெ ஆ 

ளும்‌ கெறிப்ப 

ணையம்‌ எடுக்‌ 

கையும்‌ . .. 

வாணிபமும்‌ செய்து 

ஆசந்திரதாரவே சந்‌ 

ததிப்பிரவேசவே ள்‌ 

மரிசாதி நடந்நு போ 

ந்ந வண்ணம்‌ நடந்நு 

போருமாறும்‌ டே யில்‌ குரகு . 

கடையில்‌ நெல்லு விக்கி 

ற்று நெல்லும்‌ ட்டின 

பாடி நெல்லும்‌ எடுத்து 

உமையொருபாகம்‌ 

முதலியார்‌ மடத்தில்‌ 

த்‌ தற்மச்‌ செலவினுே 
நான்காம்‌ பக்கம்‌ 

க கைய்யே 

ற்று கொள்‌ 

ஞமாறும்‌ 

செய்த இது 


று அன்பத்‌ 
தேழா மா 
ண்டு மார்க 
மி. ம்‌ இருவ 
த்‌ தொந்ந 

ஈந்‌ தெயதி 
கல்ப்பித்த 
மைக்கு மே 
ல்ப்படியில்‌ 
செண்பக 


- [ராமின்‌ புது 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/ || 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : 
இரவிபுரம்‌ ்‌ 

து இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு - 


RE) ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


பெருமாள்‌ கோயில்‌ அர்த்த மண்டப நுழை வாயிலின்‌ மேல்‌] 8ழ்ப்புறமுள்ளது. 


கல்குளத்து இரவிவன்மபுரத்துப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ குழிக்கோடு தேசத்து 
அய்யப்பன்‌ என்பவர்‌. பெருமாள்‌ பூசைக்கு நிசதம்‌ நாழி அரிசி இரண்டு மாலை 
யும்‌ கட்டி சாத்துவதற்கு அளித்த கொடையைக்‌ குறிக்கிறது. 


கொல்லம்‌ ௮௭௭௬௪ ஞூ ஆவணி பம்‌ 0௨ கல்குளத்து இரவிவன்ம 
புரத்து பெருமாள்‌ கோவில்‌ 

சன்னதியில்‌ குழிக்கோடு தேசத்துக்கு ஐய்யப்பன்‌ அய்யப்பென்‌ 
சதாசேவை 

ஷே கோவில்‌ திருப்பணிக்கு பண்டாரமாக கற்பித்த முதல்‌ எறம்‌ 
செலவு 

குடுத்த பணம்‌ தெய்வத்‌ தர்மமாயிட்டு ஒண்டாகையும்‌ செய்து 
பெருமாள்‌ றா பூசைக்கு நித்தயன்‌ 

நாழி அரிசியும்‌ வைச்சு ரெண்டு மாலையும்‌ கெட்டி சாத்துவான்‌ 
வி. . லொள்ளுள்‌ வகை 

முன . ...கா.ன.ச.. ள௱௩௰ எள. ட்டுமி , . ப ௧௬ 
ஏ. லப்‌. , தசக்குகளு . . 

. ௨... செஎஜீல்௯ , . மக்கு உகள நீஉக , . யும்‌ ரெள ௪௰ 
இதுபட்ட றா கள . . . கு என்‌ எழுத்து 


த நா தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 12 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! 22, டிசம்பர்‌, 1811. 
உதயகிரி கோட்டை 
ஆங்கிலம்‌ 

ஆங்கிலம்‌ 


இந்திய கல்வெட்டு | _ 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


— ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌: 


டிலோனாய்‌ சமாதியின்‌ மேற்கு புறத்தில்‌ உள்ள சமாதி. 


இரு. டபுள்யு. ரெளஸ்காண்ட்‌ என்பாரின்‌ மனைவியான திருமதி அன்னேரெளஸ்‌ 
என்பார்‌ தமது அறுபதாவது வயதில்‌ இயற்கை எய்‌ இயதின்‌ நினைவாக அன்னாரின்‌ 
மகள்‌ திருமதி ஜேன்‌ லியோனார்டு இக்கல்லறை எழுப்பியதைக்‌ குறிக்கிறது. 


SACRED 

TO THE MEMORY OF 

ANNE ROUSE 

WIFE OF W: ROUSE COND 

WHO DEPARTED THIS LIFE 

22nD DEC: 1511 

AGED 60 YEARS 

THIS TOMB HAS BEEN ERECTIED] 

BY THE DESIRE OF HER DOUGHTIERI 
Mrs JANE LEONARD 


1 
2 
ல 
4 
5 
6 
1 
8 
ட 


(ஷு 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | (3 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி ! 
எழுத்து ! 
அரசு : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ய ஆட்சி ஆண்டு : 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! 
ல்‌ திதா த இந்திய கல்வெட்டு ! 

இலத்தீன்‌ ஆண்டு அறிக்கை J 


டை இன்‌ 2 ்‌ | 
இலத்தில்‌ ்‌ பன்‌ முன்‌ பதிப்பு ! தி. தொல்‌. வெ. தொ. 


த 


பக்‌ i ஊர்க்‌ கல்வெட்டு | 2 


டிலோனாய்‌ சமாதி (ழக்கு) இடது பக்கமுள்ள சமாதியின்‌ மீதுள்ளது. 


இருவிதாங்கூர்‌ மன்னர்‌ சீழ்‌ படை அதிகாரியாக முப்பத்தாறு ஆண்டுகள்‌ மிக்க 
நம்பிக்கையுடன்‌ பணிபுரிந்த பீட்டர்‌ புலோரி என்பார்‌ தமது ஐம்பத்து ஐந்‌ 
தாம்‌ வயதில்‌ இறந்ததைக்‌ குறிக்கிறது. 


SISTE VIATOR 

HIC JACET PETAVS FLORY OVI 
FVITLECATVS MILITIAE T[RIAVAN 
CORENSIS ET HVISARCIS AC PER 
ANNOS 36 EERMES VMA FIDELITA 
TEREGISERVIVIT VIXIT 55 ANNOS 
ETMVNITVS OMNIRVS SACRAMEN 
TISSANCTAE ROMANAE ECCLESIAE 
MORTV VS ESTDIE 16 MART ர 
ANNO DOMINI 1750 REQVIESCAT 


1 
2 
3 
A 
15) 
6 
ன்‌ 
8 
9 
0 


— 2 
— 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/ (4 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : க்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு: கொல்லம்‌ 955 
. க இ. பி. 1780 
உதயகிரி கோட்டை 1 

இந்திய கல்வெட்டு ட க, 

ஆண்டு அறிக்கை ] பக 
முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
V1, பகுதி 1, பக்கம்‌ 57 


ஊர்க்‌ கல்வெட்டு 3 


எண்‌ 


டிலோனாய்‌ சமாதியின்‌ (நெக்கு) இட்து பக்கமுள்ள சமாதி. 


பீட்டர்புலோரி என்னும்‌ ராணுவ அதிகாரி முப்பத்தொன்பது ஆண்டுகள்‌ மன்‌ 
னரிடம்‌ கோட்டைத்‌ தளபதியாக மிக்க நம்பிக்கையுடன்‌ பணியாற்‌ றி தனது 
ஐம்பத்தைந்தாம்‌ வயதில்‌ இயற்கை எய்தியதைக்‌ குறிக்கிறது. 


இந்தயிடத்திலே வெகுமானபட்ட 

பெதுரு புலோரி ௩௮0௯ வருஷம்‌ 
விசுவாசத்துடனே மகராச அவர்‌ 

களே சேவித்து இந்த கோட்டைக்கு 
ரண்டாம்‌ பேர்‌ உத்தியோகத்திலே 
இருந்து க£௫௰௫ (றோ பங்குனி மீ ௬ ௨ 
பொதன்‌ இளமை மரணம்‌ ௮ 

டையிந்து போனார்‌ வயசு ௫௦௫ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | [5 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! 1812, 1812, 


உதயகிரி கோட்டை 
இந்திய கல்வெட்டு 


ஆங்கிலம்‌ a டு அ ட 


உங்கிலம்‌ | 
ஆ ல்‌ முன்‌ பதிப்பு ! 


மவன்‌ 


2 ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌: 


டிலோனாய்‌ சமாதியின்‌ ழெக்குப்‌ புற (இடது பக்க) முள்ள சமாதியின்‌ மீதுள்ளது. 


காப்டன்‌ ஏ. ஆர்‌. ஹியூகஸ்‌ என்பாரின்‌ மகன்கள்‌ அலெக்ஸ்‌ ராட்‌ஃபோர்டு, 
மற்றொரு சிறு குழந்தை ஆகியோர்‌ இறந்ததின்‌ நினைவாக இக்கல்லறை எழுப்பப்‌ 
பட்டிருப்பதைக்‌ குறிக்கிறது. 


Here lie the 

remains of the 
infant son of 

Capin. A. R. Hughes 
5 Regim:N:l 

born March 16: and 
Died July 31 : 1812 
also of a second son 
Alex Radford 

born March 12 : and 
Died Octob : 7 : 1813 


1 
2 
3 
4 
5 
6 
7 
8 
9 


(னு) 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை £ 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 


உதயகிரிக்‌ கோட்டை 


தொடர்‌ எண்‌: |969/ [6 


ஆட்சி ஆண்டு : ப 


வரலாற்று ஆண்டு : 


இந்திய கல்வெட்டு \ Ed 


தி. தொல்‌. வெ. தொ. 


VI, பக்கம்‌ 56. 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
மிட்‌ 
ல்‌ 3 முன்‌ பதிப்பு : 
ற ஊர்க்‌ கல்வெட்டு | 5 
எண 


டிலோனாய்‌ சமா தியின்‌ கிழக்குப்‌ பக்க (இடது பக்க) முள்ள சமாதி. 


திருவிதாங்கோட்டு மன்னர்‌ படையில்‌ ராணுவ அதிகாரியாகப்‌ பணிபுரிந்த 
மேசர்‌ பீட்டர்‌ சார்லஸ்‌ என்பவர்‌ தமது முய்பத்து மூன்றாம்‌ வயதில்‌ இறந்ததைக்‌ 


குறிக்கிறது. 


வ oN நெ MOH சே. வு 


இந்த யிடத்தில்‌ 

அடக்கப்பட்ட சரீரம்‌ இருவ 
தங்கோட்டு ராச்சியத்தில்‌ சங்‌ை 

க பொறந்த முடிதரிக்கப்பட்ட 
மகாராசர்‌ அவர்கள்‌ படை 
ரணுகளில்‌ மேசர்‌ பிக்கர்சாற்‌ 
றிகள்‌ வுரெட்டு அவர்கள்‌ வெகு 
நாளாய்‌ சேவகத்தில்‌ சேவி 

த்து யிருந்து ௯௭௰௮ ஸோ புரட்ட 


10 ரசி மீ” மக ௨ மரணமடைந்த 
11 ஈர்‌ வயசு ௩௩ ஒரு பரமண்டல 
12 ம்‌ வேண்டிக்‌ கொள்ளவும்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/17 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : க 
வட்டம்‌ : கல்குளம்‌ ட்ட நல்‌ ர்‌ கொல்லும்‌ ட்‌ 
ஊர்‌ : உதயகிரிக்‌ கோட்டை ு 
இந்திய கல்வெட்டு ம்‌ 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 1. 

ட்‌ ப முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
எழுத்து 2 தமிழ்‌ VI, பக்கம்‌ 55. 
A TY ஊர்க்‌ கல்வெட்டு |. [2] 

ப்‌ எண்‌ 

மனனன _— || 
இடம்‌ :  டிலோனாய்‌ சமாதியின்‌ கீழ்ப்புறம்‌ (வலது பக்கம்‌). 
குறிப்புரை கேப்டன்‌ எஸ்டாஸ்‌ டி லானொயிஸ்‌ என்பாரின்‌ மனைவியும்‌, எல்லோராலும்‌ எளிய 


வர்களுடைய தாயார்‌ என்று அழைக்கப்பட்டவருமான திருமதி மரிகாத டி 
லானெொயிஸ்‌ அம்மையார்‌ இறந்து இந்தக்‌ கல்லறையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட 
தைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு: 


பூலோகத்திலே பரதேசியா யிருக்கிறவர்க 

ளே பாருங்கோ இந்தக்‌ கல்லறையிலே மிகவுங்‌ 
கீற்திப்பட்ட பெரிய கற்பித்தா[ர்‌] யெவஷிதாக்கியு 
வெந்து தெ லானொயிஸ்‌ பெண்சாதியாகிய மரி 
காத்‌ தெ லானொயிஸ்‌ அம்மாளுடைய சரீரம- 
டக்கியிருக்கிறது யிவர்கள்‌ யெழியவர்களுக்‌ 

கு யெப்போதும்‌ [உ]தாரமாய்த்‌ தற்மங்கள்‌ 
செய்ததினாலே யெல்லாருடைய வாய்னாலே 


ஜூ NOM RYN 


யெழியவர்களுடைய தாயா ரென்று பேர்ப்பட்‌ 


வ 
ல்‌ 


டவள்‌ க௱௫௰௮ இ ஆவணி மீ” ௨௰௯ ௨ புதன்‌ கள 


ட்‌ 
hd 


மை மரித்து போனாள்‌ யிந்த புண்ணியவதியு 


ப 
2] 


டைய ஆற்றுக்காக! வேண்டிக்கொள்ளவும்‌ 


15 ஆற்று மற்றுக்காக என்று தி. தொல்‌, வெ. தொ.வில்‌ படிக்கப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/ (8 


இடம்‌ 


குறிப்புரை 2 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : — 
குன்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 921 
கி. பி. 1745 
உ தயகிரிக்‌ கோட்டை இந்திய கல்வெட்டு 
| ஆண்டு அறிக்கை ர்‌ 
தமிழ்‌ 
ஜம்‌ முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
SL VI, பக்கம்‌ 52. 


எண்‌ 


STi ஊர்க்‌ கல்வெட்டு | ப்‌ 
J 


டிலோனாய்‌ சமா தியின்‌ 8ழ்ப்பக்கம்‌ (வலது பக்கம்‌) உள்ள சமாதியின்‌ மேல்‌. 


பெரிய கேப்டனுடைய மகன்‌ சிறிய கேப்டன்‌ பெனடிக்டஸ்‌ தெ லானோயி கொல்‌ 
லம்‌ ஆண்டு 921-இல்‌ பிறந்ததையும்‌, களக்காடு போரில்‌ காயம்பட்டு கொல்லம்‌ 
940-இல்‌ இயற்கை எய்‌ தியதையும்‌ குறிக்கிறது. 


பூலோகத்திலே பரதேசிக்‌ கிறிஸ்தவனெ 

நில்லு நினையுங்கோ 

இவிடத்திலே யிருக்கிற 

வலிய கப்பித்தாருட மகன்‌ செறிய கப்பித்தான்‌ 
[யு]வான்‌ இஸ்தாக்கியோ வெந்தொ கெலனுவ 8 
௨௰க ஹி ஆவணி மாதம்‌ 0௨ ௨ செவாயிக்‌ இழமைக்குப்‌ பிற 
ந்து கா௪௰ ஸ்‌ சித்திர மாதம்‌ ௨௰ ௨ திங்கள்க்‌ கிழ 
மைக்கு களக்காட்டுச்‌ சண்டையிலே காயப்பட்டு 
ஒஜர௪மக ஹ்‌ புரட்டாசி மாதம்‌ ௯ உ சரீரம்‌ 

விழுந்து போகவும்‌ செய்து அவருடய 

ஆற்பனாவுக்கு உதவியாக சறு 

வேசுரனோடே வேண்டி 


ம்‌ 
வட டு ஒே செ. ர4 இ டெ& மே. 


வ கவு 
மே ஜல 


க்‌ கொள்ளவும்‌ ஆமென்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ [9 
மாவட்டம்‌ கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : — 
வட்டம்‌ கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சகாய்தம்‌ 1655 
ள்‌ கொல்லம்‌ 909 
ஊர்‌ குமார கோயில்‌ ஓ.பி 1732 
ம இந்திய கல்வெட்டு ட்‌. ம்‌ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] க்‌ 
எழுத்து தமிழ்‌ எ பப்‌ 
மூன்‌ பதிப்பு : ட 
அரசு — 
மன்னன்‌ ன ஊர்க்‌ கல்வெட்டு |, ர 
எண்‌ 
J 
இடம்‌ குமார கோயிலின்‌ முதல்‌ திருச்சுற்றின்‌ மேற்குப்‌ பக்க மண்டபத்தினுள்‌ தனிக்‌ 
கல்‌. 
குறிப்புரை: பிரமபுரத்து நயினார்‌ வேள்விமலை வேலாயுதப்‌ பெருமாளுக்கு ராசராசதென்‌ 
னாட்டு கைகடியப்பட்டணத்து மண்ணைக்குறிச்சி செண்பக இராமன்‌ என்பவர்‌ 
எம்பெருமானின்‌ உழா பூசைக்கும்‌, அமுதுபடிக்கும்‌ மற்றும்‌ ஏனைய பூசை 
கட்கும்‌ வேண்டி நிலம்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 
வெய்ட்‌ 
1 சகாத்தம்‌ கர௯£௫௰௫ ஷ்‌ 
2 செல்லா நின்ற துலாத்தில்‌ வி 
3 யாழம்‌ நின்ற கொல்லம்‌ கா 
4 ௯ ஹோ ஆவணி 8 ௨0௯ ௨ வியாழ 
5 வாட்சையும்‌ அத்தமும்‌ பூறுவ பஷத்து 
607 துஇகையும்‌ புலி கரணமும்‌ சுபம 
7 [ஈ] நித்தியோகமும்‌ யிந்நாளால்‌ பிர 
8 மபுரத்து நயினார்‌ வேழ்விமலை வே 
9 லாயுதம்‌ ளுள்க்கு ராசராச தென்னாட்டு 
10 கைகடியப்‌ பட்டணத்து மண்‌[ணை]கு[ றி] 
11 ச்சியில்‌ கணக்கு ரன்‌ செண்பகராமனென்‌ 
12 உதகபூறுவ தற்மதானப்‌ பிறம 
14 ரண பயம்‌! எழுதி விட்டு கொடு 


1, 


பிரமாணப்‌ யட்டயம்‌, 


(இருப்பவும்‌) 


த்ததையாவிது நயினார்‌ வேழ்வி 

மலை வேலாயுதம்‌ ளுள்‌ உழா பூசை 

க்கு இமாலைக்கு நாள்‌ க க்கு அமுதுப்‌ 

படிவிக்கு உ ௫ ௨ ஆக ௫ கக்கு உ 

மஉ௱ம்‌ விசைய தேச கடிக்கு விஸ 

- ஆலுமுட்டில்‌ எழுந்தருளிச்‌ சரா 

மனுப்படிக்கு 0௨. . . அக்கத்து . 

க்கு ஞாக்கு ஷு க க்கு மை சாம்‌ 

மித்தினால்‌ ஞாக்கு ஹி கக்கு உமை” உ 

காம்‌ ஷே யிந்ந வகைக்கு கருப்‌ , , 

க்கு உ ௩ப ௫௨ ஆ, ற'/கக்குஉஅ௮ம௪ச௱ 

ம்‌. தற்ம பத்தர்க்கு பெருமான்‌ செண்பகருமன்‌ 
. ப ௱. கைக்கு உப ஆஅகண।ாக 

க்கு உ உசரம்‌ அகரமும்‌ மு 


ஓலை கேட்டு வகைக்கு உ 
௩௱ எப யும்‌ ஆக வக 
படி ஹி க க்கு உ ௱௩௰ 
௫௱ எபம்‌ ம ௨ க்கு 
ம்‌ கூடவிட்டு கொடுத்‌ 
கு நிலமும்‌ புரையெட 
முமாவது பிரமபுர 
த்து வாய்குளக [81 

. குளத்து வ 
யல்‌ ௯௯2௩ பக்கு , 
க க்கு பாட்ட உ மறு ம்‌ 
நயினார்‌ வேழ்விமலை 
வேலாயுதம்‌ ஞன்‌ . த 
யிக . , பாழ்‌. 


பக்கக்‌ ட டைய காட்டம்‌ வை 


த்துக்க்கு ௧ க்கு 
லசுலெல்‌ . க்கு 
அனுவாறவள்ள உ 
அளயகு நடிக்‌ ௦. 
காணு ௨ பக்கு ஷ்‌ க 


கஜ டய 


50 க்கு என , . சாம்‌ . 

51 வக புரையெடத்துக்கு 

52 மம... .னாஉ 

53 ஈ௩ய௱ல்‌ வேழ்வி ம 

54 லை நயினாக்குத்‌ தை [கட] 

55 மை உ அபம்‌ .றெகக்கு உ ௨மகள 
56 எபம்‌ ம்‌ 0௨ 91 மருத்தூர்‌ அரசகு 

57 ளம்‌ புதுக்குளம்‌ தூவலாநாலு பூ 

58 வக்‌ கொடுக்கொணு உள்ளிட்ட ௯ 

59 2ம்‌ உள்பட 0௨ பக்கு ற கக்கு பாட்ட உ ௬௰ 
60 கூரம்‌ திருவிடைக்கோட்டு பறில்‌ 

61 செஅமணங்கோணத்‌ து[லி] குள 

62 த்தில்‌ கோணம்‌ உள்ளிட்ட ? 0௨ பக்கு? ளூ 
63 க க்கு பாட்ட உ ௨௰௫௱ம்‌ கரிஞாங்‌ 

64 கோடு புங்கணாட்டுள்‌ முதனிக்குழி[ய] 

65 ாலு கொடு[போ]ன குளத்தாலு புங்க 

66 ணாட்‌ ௯ ௧ களப ௩ ஹ்‌ கக்கு ப.ஜ 
67 ந௩உ௱ம்‌ ஆக . னாளு கக்கு உ 

68 ரா . , ளல ஊடுபுள்ள சீபானு 


69 ரா ௭ மைகு ௨ 0௯ ஞூ உ௱ 

70 கள ,.னாஹஷ் கக்கு உ௱ 

71 ௩0௫ ஈ எபம்‌ ம்‌ ௨ க்கு கூட்டு 
72 நாளால்‌ சந்‌௨ராதித்தர்வரை ந 

72 டக்க கடவ[த்‌] தற்மதானப்‌ பிறமா 


74 ணமாக நடந்து வருவதாகவும்‌ யி 
75 ந்ந தற்மத்துக்கு யாதாயொருத்தர்‌ 
76 அகுதம்‌ செய்தளுர்கள்‌* கெங்‌ை 

77 க கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ 

78 கொன்ற பாவத்தில்‌ போவாராகவும்‌ 
79 யிந்த வகப்படி யிந்த தற்மத்‌ை 

80 க பரிபாரிச்சு நடத்தின பேர்‌ 

81 கள்‌ அச்சுவமேதயா . 


பணம்‌ பன்னிரண்ட்ரை. 
நிலம்‌ பன்னிரண்டு மாக்கு. 
நெல்‌ இருபத்து நாலு கலம்‌, 
செய்த கேர்கள்‌ 


த. நர்‌, தொ. ஆய்வுத்துறை At oun: AR 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி க க 
வரய அண்டும்‌! மார்‌ தி.பி. 17-ஆம்‌ 
வட்டம்‌ ! கல்குளம்‌ ட்ட அடதப்‌ ம்‌ ட்‌ தட்‌ 
a நூற்றாண்டு 
லன்‌ குமார கோயில்‌ 
மொழி ! றி ட கலித்‌ ந்‌ ்‌ இத்திய கல்வெட்டு 
மொழி தமிழ்‌... ஆண்டு அறிக்கை 
தது ன்‌ மி ற்‌ ட்‌ த்‌ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; 
அரசு ! த ந 


ஊர்க்‌ கல்வெட்டு 
மன்னன்‌ ! க எண்‌ 


குமாரகோயில்‌ கிழக்குப்‌ பக்க வாயிற்படி (எட்டாம்‌ படி). 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. கல்குளம்‌ தேசம்‌ குறிப்பிடப்படுகிறது. 


கல்வெட்டு : 


கல்க்குளம்‌ தேசத்து 
Q கருவில்‌ வீட்டில்‌ மாதுக . 
பன்மாட்டைத்‌ ரெத]ன்பால்‌ 


. ௨௨தை மாதத்து . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 


வட்டம்‌ ! 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 1969 [21 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 2 
1 A வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 782 

rien UA தி. பி, 1607 
கேரளபுரம்‌ 
தமிமும்‌ சமஸ்கிருதமும்‌ இந்திய கல்வெட்டு | ம்ம்‌ 

ஆண்டு அறிக்கை ] 
தமிழும்‌ கிரந்தமும்‌ 

முன்‌ பதிப்பு | தி. தொல்‌. வெ. தொ, 
திருவிதாங்கூர்‌ 1, பக்கம்‌ 179 


வீரரவிவன்மரான 
ஸ்ரீ குலசேகரப்‌ பெருமாள்‌ 


ஊர்க்‌ சுல்வெட்டு a 
எண்‌ ர்‌ 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கம்‌. 


வீரரவிவன்மரான ஸ்ரீ குலசேகரப்‌ பெருமாள்‌, மகாதேவர்‌ கோயிலில்‌ நான்கு 
அம்பலமும்‌, திருமடப்பள்ளியும்‌, ரிஷப மண்டபமும்‌ கட்டிவித்து, கோபுர 


நிர்மாண வேலையும்‌ மேற்கொண்டு நீர்த்தளி செய்த இிருப்பணியைக்‌ குறிக்கிறது. 
1 ஹரி £ ப0ுஹதஹு ஷஹி ஸ்ரீ ரவி ஹுய பெ ஜுஹெஸ்கவி ௪தளா ௮ 


ஹடிவகவாஈ$ செல்லா நின்ற 8 வியாழம்‌ ம.ுஅுனி கொல்‌ 
லம்‌ எ௱௮மஉ ஷ்‌ சித்திரை ப ௬௭ ௨ வெள்ளியாட்சையும்‌ 
சோதியும்‌ ௬வ௱வக்ஷத்தல்‌ உவரமகெயுட ஹியோ.ம8-ஒ 
அன்று க௯.$ட்கடி மாப்‌ கொண்டு 


2 செங்கழுநீர்வழனாட்டு முத்தளகுறிச்சியில்‌ நயினார்‌ ஸ்ரீ வீமகேோலே 


பாத்து 8ஹாசேவர்க்கு கோயில்‌ கீழம்பேரூர்‌ இல்லத்தில்‌ 
திருப்பாப்பூர்‌ மற வத்தில்‌ திருவானந்தபுரத்இல்‌ எழுந்தருளி 
இருந்தருளின ரோஹிணி திருநாள்‌ பிறந்த உமை அம்மை 


2 என்று திருநாம பேருடைய அம்மை பண்டாரத்தில்‌ திருவகிறு 


வாழ்ந்து அமுளின த,கேட்டை திருநாள்‌ பிறந்த: அனவரத, 
ப. கால வா உாரவிகஸேவிதம “சாய்‌ தாலா கி ஷோ 
பம உஹாஉர.ந௨ர தாவ தோய்‌ ஊஹசலுவிஉஎவாற ௦ மத 2ா[ய்‌] வவ. 
ஜம க்தாய எ கமா உய்‌ ஷ£ஸ்த ரிய வம 


4 ததகோலேஉ ஹூ தாய்‌ இருந்தருளின ஸ்ரீ வீர ஈவிஇரவின்ம 


ரான ஸ்ரீ குலசேகரப்‌ பெருமாள்‌ நாலு அம்பலமும்‌ திருமடப்‌ 


(திருப்பவும்‌) 


பள்ளியும்‌ 8ஷல உ கல்காரமாய்‌ பணி செய்வித்து ளா 
௮மஉ ணா ௮ ற்பசி உ ௨ ௨ [௨] வியாழ வாட்சையும்‌ அநிஷ 
மும்‌ ௨-வ.பேசுஷத்தில்‌ 

விதிகையும்‌ விரிச்சிகம்‌ இராசி கொண்டு ௨வ௦கோடுச்சு ஸ்ரீ மாநம்‌ 
உபாந முதல்‌ ஹுூவி வரை பறிச்சு செய்து செங்கல்பணியு 
முகத்து மேற்படி ௫: சித்தரை ம ௭ உ திருப்பணியும்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ ! 
உவர்‌ ! 
மொழி | 
எழுத்து ! 
அரசு ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ ! 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 1969 [ 22 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : _— 

2 ்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 491 
cd Mls இ. பி. 1315 
கேரளபுரம்‌ 

இர்‌ இந்திய கல்வெட்டு 280) 
பட்ட ஆண்டு அறிக்கை 

மிர்‌ 
தமிழ முன்‌ பதிப்பு ! இ. தொல்‌. வெ. தொ 
திருவிதாங்கூர்‌ IV, பக்கம்‌ 91 

கடு ம்வெட்டு +f 
ஸ்ரீ வீர உதையமார்த்தாண்ட க i ட்‌ 2 
தேவர்‌ J 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ (பட்டியில்‌), 


பாலக்கோட்டு, முத்தலைக்‌ குறிச்சி ஸ்ரீ வீரகேரள ஈச்சுவரத்து மகாதேவர்க்கு, 
செலவினுக்கும்‌, நந்தாவிளக்கினுக்குமாக வரிகளிலிருந்து கிடைக்கும்‌ வருமா 
னத்தைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


J 


கொல்லம்‌ ௪௱௯௰௧ மாணாடை யாண்டு ௪ வது கும்ப ஞாயறு 
௨௰க சென்ற நாள்‌ செய்த கார்யம்மாவது இன்னாடு வாழ்ந்‌ 
கருளுநின்ற ஸ்ரீ வீர உதைய மார்த்தாண்ட வர்ம்ம திருவடியர்‌ 
வீர பாண்டிய தேவர்க்கு அமைய்ந்த அதிகாரர்க்கு ஒள்ள 
தென்னா[£]ட்டில்‌ செங்கடிகள நாடு 


முதல்‌ நாட்டில்‌ பாலக்கோட்டு தேசம்‌ முத்தலைக்‌ குறிச்சி ஸ்ரீ வீர 
கேரள ஈச்சுவரத்து மாதேவர்க்கு செலவின்னும்‌ திருநந்தா 
விளக்கின்னும்‌ எழுதி விட்டுக்‌ கொடுத்தார்‌ அமைந்த அதிகார 
ரும்மாகக்‌ மேரு[த்‌] தேசத்து கீழியக்கம்‌ கொள்ளும்‌ ஓடமற்‌ 
கடமையும்‌ உவரயும்‌ வெம்‌ நெல்லும்‌ அமு[த] 


த்தும்‌ தறிதளை பனைம்பாட்டமும்‌ கரைப்பற்றும்‌ அழிவு பிழையும்‌ 
கொள்‌ முறைபாடும்‌ கூடவிட்டுக்‌ கொடுத்தார்‌ அமைந்த அதி 
காரர்‌ இவ்வண்ணமே இத்தேசத்து திருவிதாலக்கோட்டு 
மாதேவர்க்கும்‌ பாக்கோட்டு தேவர்க்கும்‌ பகவதிக்கும்‌ கமியர்‌ 
கும்‌ ஒள்ள துங்கலாக ஒள்ள ஓட்டிற்‌ கடமையும்‌ உவ்வியும்‌ 
வேய்‌ 


(திருப்பவும்‌) 


2 


இன்றும்‌ அதினின்ரும்‌ தறிதளை பனைம்பாட்டமும்‌ கரைப்‌ பற்றும்‌ 
அழிவு பிழையும்‌ கொள்முறைபாடுமாக , செந்திராதாரவல்‌ 
வீர கேரள ஈச்சுவரத்தும்‌ மாதேவர்க்கு செல்லவும்‌ திருநந்தா 
விளக்கின்னும்‌ எழுத: விட்டுக்‌ கொடுத்தெடத்து அறியும்‌ 
கமுக்கி புலிவாமணசாத்தன்‌ மணியனும்‌ அறியும்‌ பெரு 


நாட்டு . நாராணனின்‌ . . . அறியும்‌ பட்டாழிகண்டன்‌ இரவி 
வர்ம்மன்‌ எழுத்து புனலுரித்தா இருவிக்கரமன்‌ எழுத்து இவ்க 
ளறியாவோலைகைய்‌ எழுதியகை . . கவர்‌ இரவிக்கேரளன்‌ 


எழுத்து . 


த. நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 23 


கன்னியாகுமரி ட ஆட்சி ஆண்டு : 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு. 
கேரளபுரம்‌ 
இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு ம்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ (உண்ணாழியின்‌ பின்பக்கம்‌), முதல்‌ திருச்சுற்றில்‌ 
முதலாம்‌ தூண்‌. 


மஹாதேவர்‌ கோயில்‌ சித்திர கண்டத்துக்குத்‌ தேவையான உருத்தூணை விலவூர்‌ 
தேசத்தைச்‌ சேர்ந்த ஆலன்‌ இரவி என்பவர்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


எ௱அஉ ஸ்‌ இத்தி 


ரைமம்‌ ௭ சித்தி 


ர கண்டம்‌ உரு 
த்தூண்‌ செய்வித்த 
விலவூர்‌ தேசத்து 
கணக்கு ஆலன்‌ இரவி 


சதா சேவை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : 
கேரளபுரம்‌ 

இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ மூன்‌ மதிப்பு ! 

ஊர்க்‌ சல்வெட்டு 
ம்‌ எண்‌ 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ (உண்ணாழியின்‌ பின்பக்கம்‌), முதல்‌ திருச்சுற்றில்‌ 
இரண்டாம்‌ தூண்‌, 


பெருமாள்‌ திருவாழ்மாறன்‌ என்பவர்‌ உருத்தூணைக்‌ கொடையாக அளித்ததைக்‌ 
குறிக்கிறது. 


எ௱௮ிஉ ஞூ ௫ 
த்திரை டம்‌ ௬ ௨ உ 
விற்த்தான்‌ கண 

க்கு ஆலன்‌ ஆலன்‌ 
வகைக்கு பறக்‌ை 

க பிலவளத்துரு 
வாக்கும்‌ பெருமாள்‌ 
திருவாழ்மாறன்‌ 

சதா சேவை 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969[25 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 
கேரளபுரம்‌ சி. பி. 
ட்ட இந்திய கல்வெட்டு | 2 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ 


னஸ்‌, 


முன்‌ தப்பு : ர 


கற ஊர்க்‌ கல்வெட்டு பத 
எண்‌ | 1 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ (உண்ணாழியின்‌ பின்பக்கம்‌) முதல்‌ திருச்சுற்றில்‌ 
மூன்றாம்‌ தூண்‌. 


கேரளபுரத்து மகாதேவர்‌ கோயிலில்‌ உள்ள தானத்தாரில்‌ மேச்சேரியைச்‌ 
சேர்ந்த தேவன்‌ இருவிக்ரெமன்‌ என்பான்‌ உருத்தூண்‌ செய்தளித்ததைக்‌ குறிக்‌ 
கிறது. 


கல்வெட்டு : 


எாஅமஉ ஷ்‌ 
சித்திரை மம்‌ ௬ 
உ உகுத்தூண்‌ 
செய்வித்த கே 
ரளபுரத்து மாதே 
வர்‌ கோயிலில்‌ 
தானத்தாரில்‌ மே 
ச்சேரி தேவன்‌ 
இருவிக்ரெமன்‌ 


சதா சேவை 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969[26 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ (உண்ணாழியின்‌ பின்பக்கம்‌) முதல்‌ திருச்சுற்றில்‌ 
நான்காம்‌ தூண்‌. 


மாலைக்கோட்டு தேசத்தைச்‌ சேர்ந்த பட்டயன்‌ பாப்பன்‌ என்பவர்‌ மஹாதேவர்‌ 
கோயிலுக்கு உருத்தரண்‌ செய்தளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


எ௱௮உ ஹோ சித்‌ 
திரை மாதம்‌ ௭ ௨ 
செவித்தர்‌ கண்‌ 

தேசர்த்துக்‌ கணக்கு 


௫ NAOMI 


சதா சேவை 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ 27 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு ! 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : 
கேரளபுரம்‌ 
வ்‌ இந்திய கல்வெட்டு | 


மூன்‌ யதிப்பு ர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 7 
எண்‌ 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ (உண்ணாழியின்‌ பின்பக்கம்‌), முதல்‌ திருச்சுற்றில்‌ 
ஐந்தாம்‌ தூண்‌. 


பராக்ரம மங்கல தேசத்து கணக்கு ஈச்சுவரன்‌, மகாதேவர்‌ கோயிலுக்கு 
உருத்தூண்‌ செய்தளித்ததைக்‌ குறிக்றெது. 


எர௮௨ இ சித்தி 
ரைமம்‌ ௭ ௨ 
சித்திர கண்ட 

ம்‌ உருத்தூண்‌ 
செய்வித்தான்‌ 
பர[ஈ]க்கரம மங்ஙல 
ம்‌ தேசத்து கணக்கு 
இச்சுவரன்‌ 
[இராம]ணாதன்‌ 
சதா சேவை 


Oo N OM Rh மே மக ட 


ப 
ல 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 28 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : ' ப 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 782 
i கி. பி. 1606 
கேரளபுரம்‌ 

இந்திய கல்வெட்டு | 

ஆண்டு அறிக்கை ] 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ ] 


8 


மஹாதேவர்‌ தேவஸ்தானம்‌ நந்தி மண்டபத்தின்‌ கிழக்கில்‌ உள்ள இடது பக்கத்‌ 


விலவூர்‌ தேசத்து வீற்றிருந்த நாச்சியார்‌ மகள்‌, நாச்சியார்‌ கேரளபுரத்து 
மாதேவர்‌ கோயில்‌, ரிஷப மண்டபத்தில்‌ தென்‌ கிழக்கு மூலையில்‌ ராமன்‌ உருத்‌ 
தூண்‌ செய்தளித்ததைக்‌ குறிக்றெது. 


மீனத்தில்‌ வியாழம்‌ நின்ற கொல்லம்‌ [எ]௱௮௰உ௨ ௫ 

_. [மாகம்‌] ௭ ௨ நயினார்‌ கேரளபுரத்து மாதேவர்‌ 

கோயிலில்‌ இழப மண்டகத்தில்‌ தென்‌ கிழக்கு மூ 

லையில்‌ சீராமன்‌ உருத்தூண்‌ செய்வித்த விலவூர்‌ 

தேசத்து வீத்திருந்த நாச்சியார்‌ மகள்‌ நாச்சியார்‌ சதா சேவை 
வரிய 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 29 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி ! 
எழுத்து 
அரசு : 


மன்னன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு; 


கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு 7 ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி. 12-19-ஆம்‌ 
நூற்றாண்டு 
சிவி 
இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ரா 
தமிழ்‌ மூன்‌ பதிப்பு ! இ. தொல்‌. வெ. தொ. 
ப [11, பகுதி 11, பக்கம்‌ 
217 எண்‌. 60. 


ஊர்க்‌ கல்வெட்டு | ர 
_—— . [ஜு 


எண 


சிவி கோயில்‌ நந்தி மண்டபத்தின்‌ வடக்கு, மேற்கு, தெற்குச்‌ சுவர்‌, தென்‌ 
புறமும்‌ உள்ள உட்புற பட்டி, 


திருவிதாங்கோட்டைச்‌ சேர்ந்த பாலைக்கோட்டில்‌ வாழ்ந்துவரும்‌ பூங்காமன்‌ அய்‌ 
யன்‌ என்பாரின்‌ மனைவி கண்டன்‌ திருவிக்கிரமி, சிவகிரி மஹாதேவர்‌ கோயிலில்‌ 
வந்து கூடும்‌ அக்நிஹோத்திரர்கள்‌, பிராமணர்கள்‌ ஆகியோருக்கு உணவு அளிக்க 
வும்‌, இறைவழிபாட்டிற்குமாகத்‌ தேவன்சேரியைச்‌ சேர்ந்த நாராயணன்‌ அரங்‌ 
கன்‌ என்பானிடம்‌ பணம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


1 ஷாஹி ஸ்ரீ கன்னியில்‌ வி[யா]ழம்‌ நின்ற மேட ஞாயிற்று is 
OO கரணமாவது திருவிதான்கோட்‌ 


2 டு பாலைகோட்டு பூங்காமன்‌ ஐய்யன்‌ ௨ராம்‌£2ணி கண்டன்‌ திருவிக்‌ 
கிரமி நெல்வேலியோடு பட வீஷ_த்தோடு 

2 இடைப்பட்ட மரங்களில்‌ அமிமோத்தி,கட்கு கன்னி ஞாயிற்று 
௯பரபச்ச த்தில்‌ அயோ 

4 உபி நாள்‌ சிவகரி 2ஸாடதேவர்‌ திருவாதல்‌ மாடத்தில்‌ மெய்க்காட்‌ 
டின்ற ௬மிமோத்தி, மெக்‌ 

5 கு கல்பிச்ச இவ்வச்சு மூன்று சிலாகையும்‌ அச்சு பத்து இவ்வச்சு: 
பத்துந்‌ தேவல சேரி 

6 நாரா[ய]ணனரங்ஙன்‌ கைக்கொண்டு எழுதிவைச்ச தன்னிடெ 
பூமி இரணசிங்கந 


7 ல்லூர்ச்‌ சிதைவாய்‌ குளத்தால்‌ நீருண்டு நெல்‌ விளைவிது காலறைகு 
எல்லை மே 


(திருப்பவும்‌) 


14 


15 


16 


17 


16 


முக்கு துடவல்லுக்கும்‌ எலியுண்ணிக்‌ காலறைகட்கும்‌ காலகஞ்‌ 
சாட்டு முக்கி 

ன்னும்‌ வட்டத்தின்னு[ங்‌] காலறைத்‌ துடவல்கட்குந்‌ நடுவில்‌ 
கிடந்த கால 

றை தடியொன்று விரிவு நிலந்‌ தூணியில்‌ தனக்கொள்ள நிலம்‌ 
_ நால்குறு 

ணி இருநாழி உரி மேலும்‌ ஆண்டுவரையுங்‌ கன்னி ஞாயிற்று 
அவ௱வக்ஷத்‌ 

இல்‌ குயோடபரி நாள்‌ இருவாதல்‌ மாடத்தில்‌ நால்கலஞ்‌ செது 
நெல்‌ ௯3 

2) 

க்ஷ[ஞ்‌] செய்யின்ற தேவன்‌ சேரிக்‌ கணவதி ஆதிச்சன்னு அளவு 
கொடுப்பித்து இந்நெல்‌ நால்கலமும்‌ கணவதி ஆதிச்சன்‌ கைக்‌ 
கொண்டு மெய்காட்டிய க.மிமோத்கி,களும்‌ குகனும்‌ ஒரு 
படகாரங்‌ கொண்டு தேவர்கும்‌ பா 

இ திருவமிதின்னும்‌ கொண்டு பாதி வராஷரமிர்து செய்ததின்‌ 
னுங்‌ கொடுத்து வருவிது கணவதி ஆதிச்சன்‌ தன்னிற்பின்னை 
யும்‌ தன்‌ தந்தானத்தில்‌ மூத்தவன்‌ வழி மூத்தவன்‌ செலுத்தி 
வருவிது இம்மார்க்கமே நாரா[ய]ண னரங்ஙனும்‌ 

இந்நெல்‌ நால்கலமும்‌ ஆஅ, தாவ சந்ததி வடிவே 
ஆண்டு வரையும்‌ முட்டாதே அளவு கொடுத்து வருவிது இம்‌ 
மார்கஞ்‌ செலுத்திவருமிடத்து ஒரு கால்‌ முட்டுகில்‌ முட்டிரட்டி 
கொடுப்பிது இரண்டு துடை முட்டுகில்‌ 

முட்டிரட்டியு[த்‌] தெண்டமும்‌ வைப்பிது மூன்று துடை முட்டுகில்‌ 
க.மிமோத்தி களும்‌ க.3;க்ஷனுங்கூடி இந்நிலம்‌ நால்குறுணி 
இருநாழி உரியுஞ்சுட்டி அதிகரிச்சு கொண்டு இச்செலவும்‌ 
முட்டா 

தே செலுத்தி வருவிது ௬2 க்ஷன்‌ இம்மார்கமே ஆண்டு வரை 
யும்‌ இந்நெல்‌ நால்கலமும்‌ முட்டாதே நாரா[ய]ணனரங்ஙன்‌ 
செலுத்துமாறு இந்நிலத்தின்‌ மேல்‌ எழுதி 


வைச்சமைக்கு இது கல்வெ[ட்டாகும்‌] 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 30 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! வம 
வட்டம்‌ 7 கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ 1081 
இ. பி. 1906 

ஊர்‌ ! சிவகிரி 

இந்திய கல்வெட்டு ய 
மொழி ! தமிழ்‌ ண்டு, எதன்‌ 
ப்ட்‌ ௩ தமிழ்‌ முன்‌ பதிப்பு 1 _— 
அரசு : ணி 
மன்னன்‌ ; க ஊர்க்‌ கல்வெட்டு \ ஓ 

எண்‌ 1 

இடம்‌ :. இவூரி கோயில்‌ முகப்பு மண்டபத்தின்‌ தூண்‌. 


குறிப்புரை: மூலைக்காரப்பட்டியில்‌ வாழ்ந்து வரும்‌ சு. முத்தையப்‌ பிள்ளையும்‌, ஆ. அருணாசலம்‌ 
பிள்ளையும்‌ இல்கிசெட்டு நாகலிங்கமும்‌ சேர்ந்து செலவு செய்து இம்மண்ட்பத்‌ 
தைக்‌ கட்டி வைத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


(௦ - 33 ஐ 2, த. மே 05 வ 
(அ 
9 
2 
Ss 
8 


> 
Tr 
ப 
ட 
& 
டு 


நவ ம 
MO 
BE 
6: 5. 
9 
3 


INL 
6 ஓ 
= 
SS 
i 
த 


& 
௫ 
டு 
பு 


(திருப்பம்‌) 


சலம்‌ பிள்‌ 
ளையும்‌ இல்‌ 
சட்டு நா 
கலிங்கவும்‌ 
சேர்ந்த ச 
லவு செய்‌ 


து கட்டிவை 
த்த முகப்பு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 196] 31 


மாவட்டீம்‌ : கன்னியா குமரி i i ஆட்சி ஆண்டு : - 


பரி 
1 வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி. 19-ஆம்‌ 
இந்திய கல்வெட்டு | 


ஊர்‌ : 


எழுத்து : ட்‌ ட்‌ 
8 முன்‌ பதிப்பு: — 
அரசு : ட்‌ ம 


்‌ ்‌ Pe 
ய (81 i 
| வு 


இடம்‌ ;  சவதிரி கோயில்‌ மேற்குப்‌ பக்கப்‌ பாறை. 


குறிப்புரை : ஸ்ரீ ராமஸரணம்‌ என்று குறிக்கப்பட்டுள்ள து. 


ஸ்ரீ (ராசயுறறண2892 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969] 32 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ 7 
ஊர்‌ : 
மொழி ! 
எழுத்து ! 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்ட ஆண்டு : வயு 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! இ, பி. 11-ஆம்‌ 
சேரமங்கலம்‌ காற்றாண்டு 

ன்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை i 
வட்டெழுத்து மத்த ப 
சோழர்‌ 
சுந்தரசோழ பாண்டிய தேவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 

எண்‌ ர்‌ 1 


ஆழ்வார்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


கல்வெட்டின்‌ முதற்‌ பகுதி மட்டுமே உள்ளது. தென்‌ திருவரங்கமுடையார்‌ 
கோயில்‌ குறிப்பிடப்படுகிறது. 


1 ஷஹி ஸ்ரீ கோச்சடையபன்மரான ஸ்ரீ சுகரசோழம பாண்டிய 
தேவர்கு யாண்டு . . வது தென்‌ இருவரங்கமுடை[யா]ர்‌ 
கோயிலில்‌ மிகு , . . ந, . ஆயிரவ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969] 33 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : படட 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி. 11-ஆம்‌ 
சேரமங்கலம்‌ நூற்றாண்டு 


தமிழ்‌ 


வட்டெழுத்து 


இந்திய கல்வெட்டு ] 
ஆண்டு அதிக்சை | 


முன்‌ பதிப்பு : அ 


ஊர்க்‌ கல்வெட்டு | ஓ 


எண்‌ ] 


ஆழ்வார்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ முதல்‌ பட்டி. 


கல்வெட்டில்‌ கடைப்பகுதி மட்டும்‌ உள்ளது. ஒரு மன்றாடியும்‌ ஊர்‌ மக்களும்‌ 
சேரமங்கலத்து சபையாரோடு ஒப்பந்தம்‌ செய்து கொண்டதைக்‌ குறிக்கிறது. 


வன்‌ மனம்‌ மாறினேகில்‌ தன்கட ஆக இறை புணைபட்டேன்‌ இவ்‌ 
வூர்‌ மன்றாடி 

இறையான்‌ அச்சன்னேன்‌ இப்படி அன்றேன்‌ ஏல்‌ அன்றாடு 
கோவிக்‌[கு] அங்கழசு பொன்‌ படுவதாக 

ஓட்டி தீட்டு செலுத்துவதாக ஓட்டி கைய்த்தீட்டுக்‌ குடுத்தோம்‌ 
இவ்வீரவோம்‌ [சேர]மங்கலத்து ஸலையார்க்கு சேர . . னாட்டு 


சேரமங்கலத்து தேவர்‌ தோன்றி , . உடையார்க்கு . . சேரமங்‌ 
கலத்து இ . . சிங்க 
இப்பம்‌ அறிவே. வவ ல்‌ மடித்திரவொற்றை சேவக 


மாயலட்டிறை செ, . . . விளக்கு . . . . பொன்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை | ண்‌: |1969/ 34 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 19-ஆம்‌ ஆண்டு 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! இ. பி. 11-ஆம்‌ 
A இந்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | i 
சோழர்‌ ல்‌ 


சுந்தர சோழ பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 3 
எண்‌ i 


ஆழ்வார்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ இரண்டாம்‌ பட்டி. 


ஒரு கல்வெட்டின்‌ கடைப்பகுதியும்‌ மற்றொரு கல்வெட்டின்‌ முதற்‌ பகுதியும்‌ உள்‌ 
ளன. 


கல்வெட்டு : 


7 5 நின்றெரிய வைச்ச இருவிளக்கு வெள்ளிக்‌ 
கோலால்‌ மன்‌ அறுபது ப ச... றை சேவக 


ஹவி ஸ்ரீ தோல ய பன்மரான ஸ்ரீ சுந்ததசோழ பாண்டிய 
தேவர்க்கு யாண்டு பத்தொன்பதாவிது சோழ மண்டலத்து] 
அருமொழி தேவ வள[நா]ட்டு பற்றை 

கரமடை நாட்டு முக்கக , . னமும்‌ முடிசோழபுரத்து இருக்கு 
சங்கரபாடி[வ]ன்கழனி ே . . திருப்பற்றைச்‌ 
சேவகமான லட்டி 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 | 35 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! மல்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ.பி. 17-18-ஆம்‌ 
ய்‌ ழ்‌. | நூற்றாண்டு 
சேரமங்கலம்‌ இந்திய கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ சல்வெட்டு . | 


. 
J 


எண்‌ 
ஆழ்வார்‌ கோயில்‌ முகமண்டபத்தில்‌ உள்ள தூண்‌. 
குறிப்புரை: தென்‌ திருவரங்கத்து ஆழ்வாரைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969| 36 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! 
லக்குளம்‌ 
ல்க இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு ர 
எண்‌ | 


அழகிய பெருமாள்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


படைப்பானாட்டு இரணசிங்கப்பாடியைச்‌ சேர்ந்த கண்டப்‌ பெருமாளான வீர 
கேரளப்‌ பல்லவதரையர்‌ அழகப்பெருமாள்‌ கோயிலைத்‌ திருப்பணி செய்து பெரு 
நீராட்டு செய்வித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஹரி : நன்றாக பப ௨௨ ஷஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௬௯ ஷோ தை மீ” 
௨0௭ ௨ அச்சுவதி , , . . . , அழகப்பெருமாள்‌ நயினார்‌ 
திருவுள்ளத்தின்‌ படியே பி[ற]த்து எழுந்தருளுவிப்பித்து 
கோயிலும்‌ உவானாதி பரியந்த முதலாகப்‌ பிறித்து திருப்பணி 
செய்து மூலவோம்‌ புழுகும்‌ சாத்துவித்து 

௬௭௮௨ ற வைகாசி மீ எ ௨ வெள்ளிக்‌ கிழமையும்‌ வாவ 
உக்ஷத்து உ௱உ௰ரியும்‌ விஃயோ[கமும்‌] . . . . அத்தத்தின்‌ நாள்‌ 
இடபம்‌ முழுதுமாக நயினாரையும்‌ [அக]த்து எழுந்தருளுவிப்‌ 
பித்துக்‌ கலசமும்‌ ஆட்டுவித்தது படைப்பானாட்டில்லத்து 

இரணசிங்கப்பாடி வீட்டில்‌ கண்டன்‌ பெருமாள்‌ ஆன வீர தேர 


ளப்‌ பல்லவதரையர்‌ குறிப்பு நன்றாக புவ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ 37 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! 
தலக்குளம்‌ 

TAN இந்திய கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ ்‌ 


முன்‌ பதிப்பு : 


ர ஊர்க்‌ கல்வெட்டு 


எழுத்திட்டான்‌ பாறை, 
குறிப்புரை! கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ள து. 


கல்வெட்டு : 


கொல்லம்‌ [௪௱ . . . ] மாண்டைத்‌ துலா நாயிறு 
. தென்னாட்டு குறு நா 

ட்டு கடியபட்டினத்து டப்‌ குளத்து குளக்கரை 
யும்‌ [மரை]காலும்‌ கல்படுத்த கற்தச்சன்‌ கறைக்க 
ண்டேறரத்து தேவரடியான்‌ பெண்‌ 
டிசாணி ஆதிச்ச . , பண்ணை செய்வான்‌ என 

. . கொண்டு . . . . சேரமங்கலம்‌ 
சபையோமும்‌ கடியபட்டினத்து . . 
மானு தறப்பிச்ச [கோ] . . . பேறு கடியபட்டின 
த்து சேரமங்கலத்திலும்‌ நீர்‌ நிலத்திலும்‌ கொணர 
மூன்ராலும்‌ கெட்டிக்‌ கொண்டு . . பேறும்‌ 
கொண்டு ஆண்டுவரை . . . ௪ 


1 
2 
2 
4 
க்‌ 


ட வட வட வட மம 
ஷீ ழே ட ௨ல்‌ 


செய்து கல்லு சேரமங்கலத்து கோம்‌ 
siete eis வைத்து 


ட்‌ 
ளெ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
திருநயினார்‌ குறிச்சி 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1969/38 


ஆட்சி ஆண்டு : _— 
வரலாற்று. ஆண்டு : கொல்லம்‌ 215 

இ.பி 1139 
இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை நா! 
முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 

IV, பக்கம்‌ 82 
ஊர்க்‌ கல்வெட்டு 
le 


எண்‌ ] 


கறைகண்டேஸ்வரர்‌ கோயில்‌ உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்க பட்டி. 


தென்னாட்டுக்‌ குறுநாட்டைச்‌ சேர்ந்த கடிகைப்‌ பட்டினத்து கறைக்கண்டேஸ்வர 
முடைய மகாதேவர்க்கு ஆதிச்சன்‌ கோதை என்பான்‌ இருநந்தவனமும்‌, திருநந்‌ 
தாவிளக்கும்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. , 


1 ஹவி ஸ்ரீ கொல்ல[ம்‌] ௩௱க௰௫! மாண்டு கும்ப ஞாயிறு தென்‌ 
னாட்டு குறுநாட்டு கடிகை பட்டினத்து உடையார்‌ கறைக்கண்‌ 
டேஸ்வரமுடைய 8மாதேவற்கு அகநாழிகை செ 


2 லவு கற்பிச்ச அரிசி இருநாழி உரியும்‌ இருவட்டமிக்கு கற்பிச்ச 
அரிசி பதினாழியுந்‌ திருந[நிதா விளக்கொன்றுஞ்‌ செல்லுமா 
றும்‌ கற்பிச்சு கொடுத்தான்‌ அயிர[ன்னு] 

3 ம்‌ ஆதிச்சன்‌ கோதை இதின்னு கொடுத்த முதல்‌ மூன்று 
சலாகையும்‌ அச்சு முப்பத்தஞ்சும்‌ இதில்‌ வலங்கை மாணிக்க 
[செட்டியார்‌] செங்குழிப்புரையிடத்தில்‌ மேலை 


4 முறியில்‌ மேற்கூற்றில்‌ கொடுத்த அச்சு பதின்‌ஏழும்‌ நாராயணன்‌ 
பேராயிரத்தின்‌ செங்குழிப்புரையிடத்தில்‌ மேலை முறியிற்‌ கழ்‌ 
கூற்றில்‌ கொடுத்த அச்சு பதின்‌ 

5 எட்டும்‌ கூட அச்சு முப்பத்தஞ்சும்‌ செலுத்தி கொடுத்தான்‌ ஆதிச்‌ 
சன்‌ கோதை அரிசி இருநாழி உரியும்‌ திருவமுர்து செய்தாற்‌ 
சோறு திருமஞ்சனங்‌ கொட்டின்ற உகச்சன்‌[னுட] 


. தொல்‌. வெ. தொ. யில்‌ ௩௯௫ என்று படிக்கப்பட்டுள்ள து. 


( திருப்பவும்‌ ) 


கொண்டு வருவது இவ்வச்சன்‌ பொலி கொண்டு | 
ச உஊராகிதுவல்‌ செல்லுமாறு ௧ ற்பிச்சு கொடுத்தான்‌ ஆதிச்சன்‌ 
கோதை மேற்படியான திருநந்தாவனத்தின்னும்‌ திருமாலை 

யுங்‌ கெட்டி கொடுக்குமாறு கற்பிச்ச அரிசி இருநாழி இதின்னு 
கொடுத்து முதல்‌ மூன்று சலாகையும்‌ அச்சு ௨௰௩ ம்‌ முருகனு 
தையனான குறுநாட்டு . . னார்‌ பக்கல்‌ செங்குழிப்‌ புரையிடத்‌ 
இல்‌ மேலை முறியில்‌ 

மேற்‌ கூற்றிற்‌ பாதி பாயில்‌ எற்றி . . அச்சு இருபத்து மூன்று 
இதிற்‌ பொலிகொண்டு . . நாழியும்‌ அமுர்து செய்தாற்‌ 
சோறு திருநந்தாவன முதலியதுக்கு விலையாக . . . . கற்பிச்சு 
குடுத்தான்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969) 38-A. 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! 


இருநயினார்‌ குறிச்சி த்தம்‌ வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 


] 
மூன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
IV, பக்கம்‌ 84 


ஊர்க்‌ கல்வெட்டு 


ர 


இடம்‌ : கறைகண்டேஸ்வரர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 


குறிப்புரை! கறைகண்டேச்சுரமுடைய மகாதேவர்க்கு ஸ்ரீ பலிச்‌ செலவிற்கு முப்பதே கால்‌ 
அச்சு! ஆதிச்சன்‌ கோதை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஷஹி ஸ்ரீ கொல்லம்‌ [௪௱௩] மாண்டே மகர ஞாயிற்று 
இந்நாளால்‌ இராஜராஜத்‌ தென்னாட்டுக்‌ குறுநாட்டுக்‌ கடிகை 
பட்டினத்து உடையார்‌ கறைக்கண்டேமரத்து மஹாடேவற்க்கு 

ஸ்ரீ ஸலிக்கு குழியறைப்‌ பறம்பின்மேல்‌ ஒற்றி மாவினால்‌ மூன்று 
சலாகையும்‌ அச்சு 0௬ ம்‌ மேற்படி நிலத்தின்‌ மேலடிகொண்ட. 
விக்ரெமன்‌ அரங்கன்‌ கடங்கொண் 

ட அச்சு ௨ ௨2 ந்தட்டான்‌ பறம்பில்‌ ஒற்றி மாவினால்‌ அச்சு௫ும்‌ 
நெடுங்கண்‌ ஆதிச்சன்கோதை புருசோத்தமன்‌ உடையானால்‌ 
ஒற்றி கொண்ட ஒற்றி மாவினால்‌ அச்சு எ ங்‌ கூட அச்சு HID) 
௨3 இவ்வச்சு முப்பதைய்‌ காலுங்‌ கொண்டு 

உடையார்‌ கறைகண்டேச்சுரமுடைய நாயனார்‌ கோயிலிற்‌ இரி 
பெலிச்‌ செலவுக்கு நாளொன்றுக்கு செல்லும்‌ அரிசி அறு 
நாழிக்கும்‌ நெல்‌ குறுணி எழுநாழியு நித்த நிமந்தஞ்‌ சஊாதிது 
வற்‌ செல்வதாக கற்பிச்சான்‌ ஆயிரப்புலை ஆதிச்சன்‌ கோதை 
யான 

வெச்ஞானதேவன்‌ இப்படி கடிகை பட்டினத்து ஊர்‌ பணிக்க இக்‌ 
கல்வெட்டு எழுதினேன்‌ இக்கோயிலிந்‌ தசராச்சாரியன்‌ சூரி 
யன்‌ பொற்கொடியான்‌ இரவிவர்ம்ம ஆச்சாரியான்‌ எழுத்து 


ஒரு வகை நாணயம்‌. 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 38-8. 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி : 


எழுத்து : 


குறிப்புரை ! 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : த 

i வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 339 
கல்குளம்‌ ஓ.பி 1163 
இருநயினார்‌ குறிச்சி இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 7 

. முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 

ட VII, பகுதி1, பக்கம்‌ 30 
நர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 3 


எண்‌ 


கறைகண்டேஸ்வரர்‌ கோயில்‌ ரிஷப மண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ 
(வெளிப்பக்கம்‌). 


கறைகண்டேஸ்வரமுடைய நாயனார்க்கு, சித்திரைத்‌ திருநாளில்‌, நீராடுவதற்‌ 
கும்‌ இருஉலா எழுந்தருளுவதற்கும்‌ அந்நாளில்‌ திருநாடகம்‌ நடத்துவதற்கும்‌ 
பெரும்பற்றப்புலியூர்‌ சவனுக்கினியார்‌ என்பார்‌ நெல்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


10 


ஹி ஸ்ரீ பயவா கொல்லம்‌ ௩௱௩௰௯ மாண்டை மேஷ 
ஞாயிறு ௨௰௪ சென்‌ [ஐ] வியா 

ம வாட்ச்சையும்‌ மூலமும்‌ அதுதிஃயும்‌ பெற்ற இந்நாளால்‌ ராஜ 
ராஜத்‌ தென்னாட்டுக்‌ குறுநா 

ட்டுக்‌ கடிகைப்பட்டினத்து உடையார்‌ கறைக்கண்டேறா முடைய 
நாயனார்க்கு பெரும்பற்‌ 

றப்புலியூர்‌ பபிவனுக்கினியார்‌ கற்பிச்ச ய2௨-ஓ சித்திரைத்‌ திருநாள்‌ 
தீத-மாடி எழுந்தருளி அதின்‌ 

பிற்றை நாள்‌ லக்த உகீமவ மெழுந்தருளுகைக்குக்‌ கற்பிச்ச 
மூன்று அ 

ச்சு ௩ க்கும்‌ பொலி பூவழி உருவின்‌ வாய்‌ [ஒ]ரு தூணிக்‌ குருணி 
செய்தாக ஆண்டு ஒன்றின்னு நெல்‌ நாலிக்கலனே 

தூணிப்‌ பதக்குங்‌ கொண்டு [திரு]நா[டக]முட்பட மற்றும்‌ [எ]ப்‌ 
பேர்ப்பட்டதும்‌ செலுத்தி திருநாளு எழுந்த 

ருளுவிச்சு திருநாடகமும்‌ வெப்பிது தேவகன்மிகளுடன்‌ [நரஞ்‌] 
சிங்க வீரரும்‌ இக்காலத்து இ உ-28ம்‌ கற்பிக்‌ 

இன்ற நாள்‌ கடிகைபட்டினத்து உறை இ ஹா ஊராரும்‌ நரஞ்‌ 
சிங்க வீரரு முற்றக்‌ கூடி இருந்து கல்லில்‌ வெட்டி 

ச்சமைக்கு இது கல்வெட்டாகும்‌ பமிவனுக்கினியானும்‌ உய்யவந்த 
தேவருங்‌ கூடிக்‌ கற்பிச்ச ய2 , 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 38-60. 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! பட 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ. பி. 15-ஆம்‌ 
நூற்றாண்டு 


பட்ட டப இந்திய கல்வெட்டு | ட 
ஆண்டு அறிக்கை 1 


மூன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
VII, பகுதி 1, பக்கம்‌ 35 


ஊர்க்‌ கல்வெட்டு | 2 
எண்‌ (23 


இடம்‌ 1 குகைக்கோயில்‌, மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


குறிப்புரை: கேரளன்‌ குன்றன்‌ என்பவன்‌ பலி பீடீம்‌ அமைத்து அவ்விடத்துக்‌ கூத்தாடுந்‌ 
தேவருக்கு ஒவ்வொரு நாளும்‌ வழிபாடு செய்வதற்காக அரிசி அளித்ததைக்‌ 
குறிக்கிறது. 


ஷஹி ஸ்ரீ கோயிலிற்‌ கேரளன்‌ கு[ன்‌] 
றன்‌ செய்வித்த பெலிபீடம்‌ கூ 
த்தாடுந்‌ தேவருக்கு கற்பித்த அரிசி இருநாழி 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 38-D. 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 


கல்குளம்‌ வழைதிறு ஆண்டு? 


இருநயினார்‌ குறிச்சி இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை ] 


முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
V1, பகுதி], பக்கம்‌ 91 


ஊர்க்‌ கல்வெட்டு | 5 


குகைக்கோயில்‌, மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இ.பி. 1492-ஆம்‌ ஆண்டு சித்திரைத்‌ திங்கள்‌ 26-ஆம்‌ நாள்‌ இக்கோயில்‌ திருப்பணி 
செய்து பெருநீராட்டி நடக்கப்பெற்றது என்பதைத்‌ தெரிவிக்கிறது. 


ஷுஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௬௮ மாண்டு சித்திரை மா[த]ம்‌ ௨௦௯ ந்‌ 
யத ரோஹ்ணி நாள்‌ 

நாயினார்‌ கறைகண்டீச்சுரமுடைய னாயி[ந]ரற்‌ கோயில்‌ புதுக்கி 
கலசமாடி எ[மு]ந்தருளிச்ச வேதை அறை 

சடைய[£]ன்‌ சுவ[£]கரனாந சோழகேரளப்பல்லவரயற் 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
இருநயினார்‌ குறிச்சி 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌: 1969 | 38-௧. 


ஆட்சி ஆண்டு : — 

வரலாற்று ஆண்டு : சக ஆண்டு 1629 
கொல்லம்‌ 882 

இந்திய கல்வெட்டு கி. பி 1706 

ஆண்டு அறிக்கை மர்‌ 

முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 

VII, பகுதி 1, பக்கம்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 6 என்த 
எண்‌ 


கறைகண்டேஸ்வரர்‌ ,கோயில்‌, மணி மண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கக்‌ குறுக்குப்‌ 


பட்டி. 


பெரும்பற்றப்புலியூரைச்‌ சேர்ந்த சிவனுக்கினியார்‌ என்பார்‌ கறைகண்டேஸ்வர 
முடைய நாயனார்‌ கோயிலில்‌ சோபான மண்டபம்‌ கட்டுவித்து, கலசத்துக்கு நீர்‌ 
ஆட்டுவித்து, வழிபாட்டுக்கும்‌, ஸ்ரீ பலிக்கும்‌, இருவிளக்குக்கும்‌ நிலம்‌ அளித்ததைக்‌ 


குறிக்கிறது. 


1 ஹி ஸ்ரீ பாலது ஸ்ரீ பமகாஸடி களு ஈாரஉம௰௯ ன்‌ மேல்‌ செல்லா 
நின்ற கொல்லம்‌ ௮௱௮மஉ௨ ஹு அவணி மீ ம்‌ 0௩ ௨ 
சென்ற புதன்‌ களமையும்‌ உத்திரட்டாதியும்‌ அமரப்‌ 


2 க்கத்து துத்கையும்‌ குலனமயோகமும்‌ யானைக்கரணமும்‌ பெற்ற 
- இன்னாளால்‌ இராசராச தென்னாட்டுக்‌ குறுநாட்டுக்‌ கடிகைப்‌ 


பட்டணமுடைய நாயனார்‌ கரைகண்டீ சுரமுடைய நாய 


2 னாற்கு பெரும்பற்றப்புலியூர்‌ சிவனுக்கினி[யார்‌] [கடிகை] மகா 
தேவர்‌ திருக்கோவில்ச்‌ சன்னதி சோபான மண்டப முடித்து 
கலசமும[ா]டி ஹே மண்டபத்தில்‌ திருவடிச்சோதிக்கு எழுந்‌ 


தருளிவிச்சு 


4 பூசை கொண்டருளு . . சிந்த வகைக்கும்‌ தூவு சீபெலி திருனாழுக்‌ 
கும்‌ அபிஷேகம்‌ [ஆட] திருவிளக்கெண்ணெய்‌ வாச்சியம்‌ மற்‌ 
றும்‌ பலவகைக்கும்‌ படித்தா[ற்றி படிகடை] ஏ ௩௪. ம்‌ ஷே 
மண்டபத்தில்‌ நித்தியல்‌ திருவிளக்‌ 

5 கொன்றுக்கு ஹு க க்கு எண்ணை விலை ப ௬ ம்‌ துவாதெூக்‌ 
கும்‌ பிறதோஷத்துக்கும்‌ , . . . .. ப ௪ம்‌ ஆகப்‌ ௪௰௪க்‌ 


( திருப்பவும்‌ ) 


கும்‌ தானமாகக்‌ கொடுத்த பிரையிடமாவது டை தேசத்தில்‌ 
ஒள்க்‌ 

கன்னி பற்றில்‌ சாத்து விளைக்கு எள்மேல்‌ பாதைக்கும்‌ எருக்கலங்‌ 
காட்டு விளைக்கும்‌ வடலி விளைக்கும்‌ நான்கெல்கைக்குள்பட்ட 
பூச்சிக்காட்டு விளையும்‌ டெ யூரில்‌ கோட்டை விளைக்கும்‌ முக்கு 
வன்‌ விளைக்கும்‌ தென்வடல்‌ பாதைக்கும்‌ ளெக்கு பாதைக்கும்‌ 

முண்டி விளைக்கும்‌ உள்பட்ட மலையாம்‌ விளையும்‌ ஆக விளை ௨ம்‌ 
மண்ணடங்க மரமடங்க ஆசெந்திரதாரமே சந்ததிப்பிறவேசமே 
தானமாக எழுதி நீரோடும்‌ வார்த்து கொடுத்தார்‌ டே மகா 
தேவர்‌ கோவில்‌ ௪[த்‌]தமங்கலத்து 

3 ஆ டட ட்‌ கக்‌ க . a 14 ௪ 71௯ ட - 

வேலாயுதப்‌ பெருமாள்‌ 'மளீச்சகுட்டியும்‌ ஹே கண்ண[ம]ங்கல 
முடையான்‌ சடையனும்‌ யிந்த விளை ௨ க்கும்‌ கடமை ப்‌ ௯௫ 
யும்‌ 2பண்டாரத்தில்‌ நிந்று யிறுத்து கொண்டு சீபண்டாரமாக 
அனுபவிச்சுக்‌ கொள்வது சீபண்டாரக்‌ காரியக்‌ கணக்கு 

செய்வார்கமும்‌ ஷை தேசத்தில்‌ உள்ளமைந்தபேருங்‌ கூடி யிந்த 
தற்மத்தை நடப்பிச்சுக்‌ கொள்வது இந்த தற்மத்துக்கு 
யாதொருவராகிலு மகுதஞ்‌ செய்தால்‌ கெங்கைக்‌ கரையில்‌ 
காராம்‌ பசுவைக்‌ சொன்ற தோஷத்திற்‌ போவாராகவும்‌ 

இந்த தற்மத்தை நடத்திவிச்சுக்‌ கொண்ட பேர்கள்‌ சிவனுக்கனிய 
வராகக்‌ சம்பத்துக்களோடுங்கூடி வாளாதிருக்கவும்‌ சுபம்‌ ௨ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 / 38-F. 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ன 
வல்லம்‌ கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ சி. பி. 8-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ : இருநந்திக்கரை இந்திய கல்வெட்டு 
3 டு 1 SEN. 

மொல தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

த்‌ மெமுக்‌ முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
எழுதிப்‌ es அடல 111; பகுதி 11, பக்கம்‌ 
அரசு 2 2 ஊர்க்‌ கல்வெட்டு 1 202 

எண்‌ 

மன்னன்‌ : க 
இடம்‌ : குகைக்கோயில்‌ நுழை வாயிலின்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


குறிப்புரை:  இருநந்திக்கரை மகாதேவர்க்கு அர்த்தயாமத்‌ திருவமிர்து செய்தளிப்பத ற்காக 
நம்பி கணபதி என்பானுக்கு திருநந்திக்கரைப்‌ பெருமக்களும்‌ கோயிலை நிர்வகிப்‌ 
பவர்களும்‌ சேர்ந்து நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு: 

1  ஷுஹிஸ்ரீ இருநந்திக்கரை 

2 பெருமக்களுந்‌ தளியாள்வானு/ங்‌] 

3 கண்குருந்தம்பா[க்க]த்து கூடி 

4 தலைக்குளத்துக்‌ கலம 

3 ற்ற யாண்டு [ஸ்ரீ] நந்திம 

6 ங்கல மென்று [பே][ரு]ம்ஞ் 

7 செய்து நம்பிகணபதி 

8 க்கு குடுத்தோ மிதுக்கு 

9 எல்லை யாற்றுக்கு இழ[க்‌]கு முதுகோனூர்‌[க]கு 
10 தெற்கு பாக்கமங்கலத்துக்கு மே[ற்‌]கு 
11 நந்தியாற்று[க்‌]கு வடர[க்‌]கு இ வெல்லை 
12 [க்குளகப்பட்டது] 
13 அஃ-யாமத்‌ 
14 திருவமிர்‌ து 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 | 38-0. 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு / — 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி. பி. 9-ஆம்‌ 
த வ நூற்றாண்டு 
திருநந்திக்கரை இந்திய கல்வெட்டு | 

தமிழ்‌ ஆண்டு அதிக்கை | 


— 


வட்டெழுத்து மூன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
111, பகுதி 11, பக்கம்‌ 
204 


னை 


ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ 2 
எண்‌ 5 


குகைக்கோயில்‌ நுழை வாயிலின்‌ மேற்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


மங்கலச்சேரியில்‌ வாழும்‌ நாராயணன்‌ சிவாகரன்‌ என்பார்‌ திருநந்திக்கரையில்‌ 
உள்ள திருவல்லவாழ்‌ பட்டாரர்க்கு வழிபாட்டுக்கும்‌, ஸ்ரீபலி பூசைக்கும்‌, நந்தா 
விளக்குக்கும்‌ நிலம்‌ அளித்ததைக்‌ குிக்றெது. 


ஜஹி ஸ்ரீ இருநந்திக்கரை இருவல்ல 

[வாழ்‌] வடாரகர்க்கு மங்கலச்சேரி நாராயணஞ்‌ 
சிவாகர[ன்‌ அமைச்‌]ச பூமி / திருநந்திக்க] 

ரை படாரர்‌ குடுத்த பூமி [கவ]யேல ம 


[ங்ங] மண்ணூர்ப்‌ பாலை கோடிருகலம்‌ வாழைக்கோட்‌ 
டு பொறையுந்‌ துடவலும்‌ சூழிக்குண்ட 

றைக்‌ கலம்பாடு மிடவேலி எருமணையான 
கலம்பாட்டிலுருவும்‌ மற்றுள்ளது 

ம்‌ முட்டுகொட்டு குளத்தின்‌ கீழ்‌ கலம்‌ பி 


க்‌ ட லு ட்‌ உ iC UNO 


ல 


[லை]யூர்‌ படம்பறையலை மன்றத்து காற 


= 
= 


கோட்டு புதுச்சே கலனே தூணி அறுவுக்க 


பட 
ND 


[ரை வயலுங்‌] கரையும்‌ துவ்வக்‌ காட்டாரமாச்‌ செயூ 


(4) 
மே. 


வியாலிக்‌ கு[ள]வறை மா 


ந 
WH 


வறை துடவல்‌ [வெ]ட்டி யூ 


hd 
on 


[ர்‌] மரு[தி]தை நெல்வேலி ப 


( திருப்பவும்‌) 


றம்பு பெருநீர்‌ நெடு 
ங்கண்‌ பாக்கமங்கல 

ம்‌ வயலும்‌ கரையும்‌ 
பெருமண்ணிற்றிச்‌ சே 
யிருகலம்‌ முட்டத்து 
மேற்கின்‌ கரை[யிடை அர] 
ங்கம்‌ தென்கரையும்‌ பேறி 
னூர்‌ பந்நிருகலம்‌ தெ 
ன்கரையு மியானமங்க 

ல மிருகலம்‌ மேற்கோ 
ட்டு வரையறை கோமூ 
ரொன்பதின்‌ கலம்‌ 
இந்நிலத்திற்‌ சா 

ந்திப்புற நாற்‌ 

கலமுவச்ச கட்‌ 

கைங்கலம்‌ தி 
ருக்கோயிலுடை 


யார்க்கும்‌ பலி 


ஹவரி ஸ்ரீ யரிக்குந்‌ துடைக்கு ம 


[வர்க்‌]குமாய்‌ ஐங்கலமிக்க 

நிலத்தா னியதிப்படி 

அறுநாழி யரியு நந்தாவி 

ளக்குஞ்‌ செல்விது இச்செல 

[வு விலக்கு]வார்‌ முழிக்கள[க]ச்ச . . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை : 1969 | 38-H. 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! படு 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ॥ சுமார்‌ கி. பி. 12-ஆம்‌ 
க்‌ .... நூற்றாண்டு 
திருநந்திக்கரை இந்திய கல்வெட்டு ] 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
வட்டெழுத்து மூன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
11], பகுதி 11, பக்கம்‌ 
206 


ஊர்க்‌ கல்வெட்டு | 3 
ர்‌ எண்‌ | 


குகைக்கோயிலின்‌ கிழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ (வலப்பக்கம்‌). 


இருநந்திக்கரை பட்டாரகர்க்கு, இருநந்தாவிளக்கு ஒன்று எரிப்பதற்கு 
சித்தகுட்டிஅம்பியென்ற அஞ்னூற்றுவ முத்தரையன்‌ ஒன்பது எருமைகளை 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ஹி ஸ்ரீ கறைக்கண்‌ 
டஈறரத்துக்‌ கலம 
ற்ற யாண்டு தஇருநந்தி 
க்கரைய்‌ லட்டாரகர்க்கு 
நாஞ்சிநாட்டு வேய்கோ 
ட்டு மலையுடைய 
சித்தகுட்டி ௮ 

ற்றுவ முத்தரையன்‌ 
நிசதம்‌ உரிய்‌ நெய்‌ 


1 

2 
d 
4 
} 
6 
7 
8 
9 


(4 
(டு 


எரிவதாக வைச்ச திரு 


நந்தாவிளக்கு ஒன்று 
க்கு வைச்ச சாவா மூவா ௭ 


ணை hd 
இ ஷே 05 


ருமை ஒன்பது இவை பெ 
ருமக்களுக்குச்‌ சமைஞ்‌[ச] 
இடையன்‌ வீரன்‌ மங்கல 
வன்‌ வய்த்த[ந]ன்‌ 


hd 
an 


hd 
ந] 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ 7 


வட்டம்‌ 2 


கல்வெட்டு: 


தொடர்‌ எண்‌: |969/ 38-1. 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 78-ஆம்‌ ஆண்டு 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு 2 தி. பி, 1003 
திருநந்திக்கரை இந்திய கல்வெட்டு ] 
ம்‌ ண்டு அறிக்கை [இம்‌ 

தமிழ்‌ 1 J 

ட்‌ 2 முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
வட்ட முத்து 1, பக்கம்‌ 292 
சோழர்‌ 


முதலாம்‌ இராஜராஜன்‌ 


சாண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 4 
] 


குடைவரைக்‌ கோயிலின்‌ கிழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இராசராசத்‌ தென்னாட்டு வள்ளுவ நாட்டைச்‌ சேர்ந்த தஇிருநந்திக்கரையில்‌: 
உள்ள மாதேவர்‌ கோயிலுக்குத்‌ திருவிழா எடுப்பதற்கும்‌, சந்திவிளக்கு இரண்டு 
எரிப்பதற்கும்‌ கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


மவ oN இ க மே 8 வ 


(ஆம டட ல பு அரு அ 
(திவ்‌ அதவ ஆ) 


திருமகள்‌ போலப்‌ பெரு 

நிலச்‌ செல்வியுந்‌ தனக்கே ௨ 

ரிமை பூண்டமை மனக்கொள காந்தளூர்ச்‌ 

சாலை [கலமறுத்தருளி] வேங்கை நாடும்‌ கங்‌ 
கபாடியும்‌ தடிகை பாடியும்‌ நுளம்ப பாடி 

யும்‌ குடமலை நாடுங்‌ கொல்லமுங்‌ கலி 

ங்கமும்‌ எண்டிசை புகழ்தர ஈழமண்டல 

[மும்‌] இண்திற[ல்‌] வென்றித்‌ தண்டார்‌ கொண்டு தன்னெழில்‌ 
வளர்‌ ஊழியு ளெல்லா யாண்டும்‌ தெழுதக 
விளங்கும்‌ யாண்டேய்‌ செழியரைத்‌ தே 

சுகொள்‌ ஸ்ரீ கோ இராசராசகேசரி பன்மர்க்கு 
யாண்டு பதினட்டாவது இராசராசத்‌ கென்னாட்‌ 
டு வள்ளுவ நாட்டு முட்டம்‌ முட்டமென்னும்‌ பே 
ர்‌ தவிர்த்து மும்முடி சோழநல்லூரென்று பெ 


( இருப்பும்‌ ) 


. , இந்நாட்டு திருநந்திக்கரை மாதேவர்‌ 
., பெருமாள்‌ ஐய்ப்பிசைச்‌ சதையத்தினாள்‌ 
; ... நரைதிரத திருவிழா வெடுத்து இ 
அட்டி ஞமனஞ்செய்‌ 
. கவும்‌ நிசதம்‌ நாழி நெய்யா[ல்‌] இர 
ண்டு தருச்சந்தி விளக்கு இராசராசனென்னும்‌ தி 
. [அளக்கக்‌ கட]வ்வதாகவும்‌ உச்சி 


1:07 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ 39 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு; 


திருவட்டாறு 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! HS 


வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 779 
இ. பி. 1604 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ர 


மூன்‌ பதிப்பு ! ர 5 


இருவிதாங்கூர்‌ 
பட்ட i ஊர்க்‌ கல்வெட்டு 1 
ஸ்ரீ வீரரவிவர்மர்‌ எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ கிழக்குப்‌ பக்க பட்டி, 


இருப்பாப்பூர்‌ ஸ்ரீ வீரரவிவர்மரான குலசேகரப்‌ பெருமாள்‌, திருவட்டாற்று 
பள்ளிகொண்டருளுகின்ற ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ திருச்சுற்று 
மாளிகை, மடப்பள்ளி, ஒரு கல்‌ மண்ட்பம்‌ ஆகியவைகளைத்‌ திருப்பணி செய்வித்‌ 
ததைக்‌ குறிக்கிறது, 


ஹரி: ஹி ஸ்ரீ கலியும்‌ ஸவேகஸ ட ௪௬௭௱௪ ல்‌ செல்லா நின்ற 
வரமக றி ம.க ஹாஷத்தின்‌ மேல்‌ செல்லா நிஸ்ற கொல்லம்‌ 


எராஎம8& ஆனி ப ௨௰௭ சென்ற சனியாட்சையும்‌  அத்தமும்‌ 
ஊவ.,ஃபக்ஷத்து வவமியும்‌ அன்று மீனம்‌ இராசி கொண்டு 
இருவாட்டாற்று பள்ளி கொண்டருளின்ற பெருமாள்‌ ஆதி 
கேசவப்‌ பெருமாள்‌ க்ஷேத்திரத்தில்‌ நாலு திருமாளிகைப்‌ பத்தி 
யும்‌ திருமடப்பள்ளியும்‌ நீர்றையும்‌ அகத்துத்‌ தளவிசையும்‌ 
ஒருகல்‌ மணடபமும்‌ உ௱ஸமனமாரும்‌ விளக்கு மாடமும்‌ வேலிக்‌ 
கலப்‌ பிரையும்‌ கூட கல்காரமாய்ப்‌ 


பணியும்‌ செய்விச்சு பள்ளிகொண்டு அருளின்ற பெருமாள்க்கு 


திருமேனியில்‌ புழுகும்‌ சாத்திவிச்சு ஷே கொல்லம்‌ எ௱அம ஷோ 
தனுச்‌ சனி மகர வியாழம்‌ செல்லா நின்ற வைகாசி ஏ ம்‌ 0௯ 
௨ திங்களாச்சையும்‌ பூசமும்‌ ௨வ.ஃபக்ஷத்து பஞ்சமியும்‌ 
மணயோ.மவ 6 அன்று கற்கடகம்‌ இராசி கொண்டு கீழப்பேரூர்‌ | 
இல்லத்தில்‌ திருப்பாப்பூர்‌ தொரூபத்தில்‌ ஸ்ரீ வீரரவி இரவி 
வற்ம்மராய குலசேகரப்‌ பெருமாள்‌ செய்வித்த திருப்பணி ஷே 
அனியனாய்‌ ஆதித்தவற்ம்மர்‌ இருந்தருளியெடத்தின்‌ பண்டா | 


! (இருப்யவும்‌) 
இ இவ்‌ 


ரத்தில்‌ செய்வித்த அகச்சுற்றில்‌ நாலு புறமும்‌ தளவிசை 
பொடிச்சித ழே அனியன்‌ இராமவற்ம்மர்‌ இருந்தருளியெடத்‌ 
இன்‌ பண்டாரத்தில்‌ உமரை 

வாப்பிச்சித இதன்‌ இளங்கோயில்‌ கொண்டு கலசமாடினபடி 
ஞாறக்‌ கெட்டில்‌ கற்பகமங்ஙலத்து கிரிட்டின சாதவேதன்‌ 
இளங்கோயில்‌ கொள்ளின்றப்‌ போழ்‌ முத்தகூற்றில்‌ திருவிடை 
யாட்ட மதிறப்‌ புகையாண்ட பெருங்ஙாவூர்‌ கண்டன்‌ சிரீகும 
ரன்‌ வாராக கொண்டு இளைய கூற்றில்‌ நெய்யற மனிச்சமாய்‌ 
பூந்தோட்டத்து உதையனன்‌ தேவன்‌ கையேற்ற இளங்கோயில்‌ 
கொள்ளிச்‌ சிதநீர்றையும்‌ அடுத்த பத்தி இரண்டும்‌ குலசேகரப்‌ 
பெருமாள்‌ இருந்தருளி 

யெடத்தின்‌ பண்டாரத்தில்‌ தேவியார்‌ இரையுமக்குட்டி அம்மை 
யும்‌ இளைய இரையுமக்குட்டி அம்மையும்‌ செய்விச்சித ஷே 
க்கு மேக்கு பத்தி ஒன்றும்‌ நம்பிராட்டியார்‌ பண்டாரத்தில்‌ 
செய்விச்சித ஷஹேக்கு மேக்கு பத்தி ஒன்றும்‌ ஆதித்தவற்ம்மர்‌ 
இருந்தருளியெடத்தின்‌ பண்டாரத்தில்‌ தேவியார்‌ நாச்சியார்‌ 
அம்மை செய்விச்‌சத ஷே மேக்கு பத்தி ஒன்றும்‌ இராமவற்ம்‌ 
மர்‌ இருந்தருளி யெடத்தின்‌ பண்டாரத்தில்‌ தேவியார்‌ கேசவப்‌ 
பெருமாள்‌ அம்மை செய்விச்சித ச பண்டா 


ரக்‌ கணக்கு ஈச்சுவரன்‌ ஆதிச்சன்‌ மேலெழுத்து கணக்கு கிட்டி 
ணன்‌ கிட்டிணன்‌ மூத்த ஆசாரி திருவாட்டாற்று உடையான்‌ 
குட்டி ஆதிச்சமாசாரி ஈச்சகுட்டி சிந்தாமணி ஆசாரி காத்த 
வன்‌ சறுவாங்க ஆசாரி நயினாக்குட்டி திருநீலகண்டர்‌ 
ஆசாரி ௨. 


த நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 40 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 1 — 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி.பி. 17-18-ஆம்‌ 
திருவட்டாறு நூற்றாண்டு 
த்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


தமிழ்‌ ... மூன்‌ பதிப்பு 2 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


மன்னன்‌ : ம 


இடம்‌ : ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ கிழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு : 
. த்தா தேதியில்‌ . . . . 
பெரியநம்பிவு . . . . 
பாய நாராயண ,... 
... தேவன்‌ தேவ... 
த்த பத்‌[தி] , . ... 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 | 4| 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! _— 


ல்‌ கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ.பி. 17-18-ஆம்‌ 
நூற்றாண்டு 


திருவட்டாறு சி இந்திய கல்வெட்டு ॥ 
; ஆண்டு அறிக்கை | 


முன்‌ பதிப்பு : 
ஊர்க்‌ கல்வெட்டு ] 


8 et) 
எண்‌ | 


இடம்‌ : ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌, இழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 
குறிப்புரை. கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு ; 
இறத க்‌ கனம்‌. 
சே[து]ப்‌ பெருமாள்‌ வா 
சலில்‌ கருவேல செட்டி சின்னா 
ன்‌ செய்வித்த பத்தி ஓ[ன்று] 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி ; 
எழுத்து : 
அரசு ! 


மன்னன்‌ ! 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


அண்ணை 


தொடர்‌ எண்‌ : |969/ 42 


வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ பி. 17-ஆம்‌ 
நூற்றாண்டு 
இத்திய கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


பரமகுடி உவச்சனும்‌ ஆதிச்சமன்‌ செண்பகராம பணிக்கனும்‌, ஈச்சகுட்டி தமுக்‌ 
கறை நாயரும்‌ சேர்ந்து திருமாளிகைத்‌, திருச்சுற்றுச்‌ சுவரில்‌ ஒரு வரிசை கல்‌ 
அமைத்துத்‌ தந்தததைக்‌ குறிக்கிறது. 


அஞ்சுகுடி மாரியமா 


ரில்‌ பரமகுடி இராய உ. 


வச்சனும்‌ ஆதிச்சமன்‌ 
செண்பகராம பணிக்‌ 
கனும்‌ இச்சகுட்டி 
குழமுக்கறை நாயரும்‌. ௮ 
டைய குட்டிட்டழி 
றை நாயரும்‌ செய்விச்‌ 
௪ இருமாழிகை பத்தி 
ஒன்று மாலம்‌ 


புளிய 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 


எழுத்து : 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 


- ஆண்டு அறிக்கை 


ஊர்க்‌ கல்வெட்டு ] 


தொடர்‌ எண்‌: |969/ 43 


ஆட்டி ஆண்டு : 1 


வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 
இந்திய கல்வெட்டு ib 


எண்‌ 5 


] 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ இழக்குப்‌ பக்கத்‌ தூண்‌, 


கொல்லம்‌ 778 பங்குனி மாதத்தில்‌ ஆதிகேசவப்‌ பெருமாளைக்‌ கோயில்‌ எழுந்தருளி 
வித்து, புனித நீராட்டு விழா நிகழ்த்தப்‌ பெற்றதைக்‌ குறிக்கிறது. இக்கல்வெட்‌ 
டின்‌ மேற்‌ பகுதியில்‌ மற்றொரு கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி மட்டும்‌ காணப்‌ 


படுகிறது. 


கல்வெட்டு : 


அஞ்சுகுட்டி மா 
ரிமாரில்‌ 
எ௱எ௰த௮ றி 
பங்கூனி ம 

ம ௨ ஆதிகேச 
வப்‌ ஞள்‌ இ 
ளங்கோயில்‌ ௦ 
காண்டு சிவகல 
சத்தினு சேலையு 
ம்‌ தெக்கணையு 


ம்‌ பெண்டி கொ! 


கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 


த நா. தொ. ஆய்வுத்துறை 1969 | 44 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ந 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு 7 சுமார்‌ கி.பி. 17-18-ஆம்‌ 
திருவட்டாறு டப்‌ ற்றாண்டு 
ip இந்திய கல்வெட்டு | மழ 

ப ட்‌ ஆண்டு அறிக்கை 

தமிழ்‌ 


முன்‌ பதிப்பு : டப்‌ 


ப்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 6 
எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ இருச்சுற்றில்‌ இழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


தொட்டாரைச்‌ சேர்ந்த பாப்பகுட்டி என்பவர்‌ தேசாந்திரியாக ஆனது முதல்‌ 
துறவியாக இருந்து இக்கோயிலுக்கு பெருநீராட்டி வைத்ததைக்‌ குறிக்கிறது. 


பூ தொட்ட பற்றில 
ட்டிய தொட்டா 
ரில்‌ வீட்டில்‌ 

பாப்ப குட்டி 
போய்‌ தே 

சர்‌ ஆனது மு 

குல்‌ தீக்கை 

யாய்‌ இருநு 

அம ற வைகா 
சிமம்‌ மக உ 


டடம 


கலச மாட்டி 
து 
ம 


ப a வு 
ஷூ தே 0 


தெ 


ட த ன! 
மே ஈுுு ஐ. ஐ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ 45 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ப்‌ 


வட்டம்‌ ! கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ தி.பி. 17-18-ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ 7 திருவட்டாறு தரவு 


மொழி 1 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு 1 


ஊர்க்‌ சுல்வெட்டு 
மன்னன்‌ : எண்‌ 


இடம்‌ : . ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌, இழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கொடியன்‌ இரவி என்பான்‌ இக்கோயில்‌ சுவரில்‌ ஒரு வரிசை அமைத்துத்‌ தந்த 
தைக்‌ குறிக்கிறது. 


கொடியன்‌ 
இரவி செ 
வித்த ப 

தீதி ஒன்று 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969| 46 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : — 


வட்டம்‌ : கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ,பி. 12-ஆம்‌ 
Ss > .... நூற்றாண்டு 
ஊர்‌ ; அரு 2184 இதில்‌ க்கட | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
எழுத்து : வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : தி, தொல்‌. வெ. தொ. 
அரசு : திருவிதாங்கூர்‌ VIL பகுதி 11, ன்‌ 
மன்னன்‌ : வீரரவி உதையமார்த் தாண்ட | ்‌ 
வர்மர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 8 
எண்‌ 


கடய 


இடம்‌ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 
குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு : 


ர உதைய மார்த்தாண்ட வர்ம்ம திருவடி . . 
. . இல்ச்‌ செங்கொடியுங்‌ சல்லன்குடியும்‌! [பூ] . . 
. . து கல்வெட்டினபடி செங்கொடிமேல்‌ நடுவ . . 
,.. . ,டுவரை பாட்டங்கெட்டிய நெல்‌ . . 
. களத்திலுந்‌ தளிக்குள்ள நிலம்‌ க உபயும்‌ . . 
. கெட்டிய நெல்‌ க உபஇ மேயூர்ப்‌ புற்றின்‌ கலத்து , . 


இ, தொல்‌. வெ, தொ. யில்‌ * கல்லாண்குடியும்‌ * என்று படிக்கப்பட்டுள்ள து. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 [ 47 


மாவட்டம்‌ 1॥ கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
வரலாற்‌. அண்டு : 
வட்டம்‌ ! கல்குளம்‌ ரலாற்று ஆண்டு 
ஊர்‌ ! திருவட்டாறு 
மொழி ! தமிழ்‌ இந்திய கல்வெட்டு 
்‌ ஆண்டு அறிக்கை 

எழுத்து ! தமிழ்‌ 

ட முன்‌ பதிப்பு ! 
அரசு ! 


ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ ! த்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 


விலவூர்‌ தேசத்தைச்‌ சேர்ந்த கணக்கர்‌ ல்‌ அய்யப்பன்‌ என்பார்‌ அளித்த 
கொடையைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


. , கொல்ல[ம்‌] எ௱௮அம்‌ . .. ந்த. . மை... தா[நின குல 
- . விருத்தயு . . . இருந்நரு 

ளியெட கைத்தி பண்டாரத்தில்‌ விலவூர்‌ தேசத்து ௧ , . கணக்கு 
அய்யப்பன்‌ அய்யப்பன்‌ செய்வித்த திருமாளி 


கைப்‌ பத்தி இரண்டு 


5 எப ஒர ௫17௪ 


1969 | 48 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ம்‌ 


வட்டம்‌ ! கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு 1 சுமார்‌ கி.பி. 17-ஆம்‌ 
ந A 1 நூற்றாண்டு 

ஊர்‌ 7 திருவட்டா று இ த்திய கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 


மொழி : சமஸ்கிருதம்‌ 


எழுத்து : தேவநாகரி முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
PLE தப்ப VII, பக்கம்‌ 112 
நண்டு கக்கா ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ : குலசேக 5ரரவிவன்மர்‌ எண்‌ 


10 


இடம்‌ : ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌, தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 


கல்வெட்டு சிற்லெ இடங்களில்‌ சிதைந்துள்ளது. இக்கல்வெட்டு 1969/55 க்குக்‌ 
ஒழ்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்க்‌ te கூறப்பட்டதையே இக்கல்வெட்‌ 


டும்‌ குறிக்கிறது. 


குறிப்புரை : 


898௭. , dq | 
qafriigen . . . . எள BAER ANA... 
ர. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/[.49 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ல்‌ 
வட்டம்‌ : கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 348 
3 - கி. பி. 1172 
ஊர்‌ : திருவட்டாறு 
a இந்திய கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ர்‌ 
எழுத்து : வட்டெழுத்து 
ட்டு 4 முன்‌ யதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
அரசு : திருவிதாங்கூர்‌ 11, பகுதி 11, பக்கம்‌ 
மன்னன்‌ : வீர உதைய மார்த்தாண்ட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 2 
வர்மர்‌ எண்‌ 11 
இடம்‌ ! ஆதிசேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி, 


குறிப்புரை: திருவாட்டாற்றுப்‌ பள்ளிகொண்டருளுகின்ற பெருமாளுக்கு நித்தச்‌ செலவிற்கு 
அளிக்கப்பட்ட கொடையினைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1 ஷுஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௩௱௪௰௮ டாமாண்டைக்‌ கர்க்கடகத்தில்‌ 
வியாழந்‌ நின்ற மீன ஞாயிறு 0 சென்ற வியாழம்‌ அனுழம்‌ 
இந்நாளால்‌ வேணாட்டு இளங்கூறு வாண்ணருளுகின்‌ற ஸ்ரீ வீர 
உதையமார்த்தாண்டவர்ம்ம திருவடி திரூவாட்டாற்றுப்‌ பள்ளி 
கொண்டகுளின்ற பெருமாள்கு நியதிப்படி முட்டாச்‌ செலவு 
அரிசிக்குங்‌ குழுமை ஆதிச்சனுதையனன்னும்‌ தம்பிமாற்கும்‌ 
ஒள்ள நிலம்‌ செறிய கடைக்குட்டிப்‌ பெறை ௫ ௧௬௯ ௩ப வும்‌ 
மாத்தரை ௫ம்‌ ௯ பவும்‌ கட க உனால்‌ ௫ம்‌ ௯ மேலும்‌ 
ஒள்ள மூன்று சலாகையும்‌ அழகச்சு ௩[௰] தின்னும்‌ 

2 பொலியால்‌ கோதைநல்லூர்‌ கீழ்ச்சேரித்‌ இருக்கோயில்க்கல்‌ 
கொண்டு வந்நு உணங்கி ௨௪ . . க்கு பூவழி! 


112 கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை, 


. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/ 50 


கன்னியாகுமரி ப ஆட்சி ஆண்டு : பம்‌. 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ பி. 14-ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்திய கல்வெட்டு | 4 


திருவட்டாறு 
தமிழ்‌ 
வட்டெழுத்து 


தளியல்‌ மஹாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 
கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ள து. 


. .[லூ]ர்‌ கயி. ௬... .... லுக்குகு.. 


யவை ன்‌ கு ட அனி 
வழா மியாத ST 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
இருவட்டாறு 
தமிழ்‌ 
வட்டெழுத்து 


தொடர்‌ எண்‌: 1969/ 51 


சுமார்‌ இ.பி. 10-11- 
ஆம்‌ நூற்றாண்டு 


வரலாற்று ஆண்டு : 


ந்திய கல்வெட்டு 1 2 
ஆண்டு அறிக்கை ] 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு ] 
எண்‌ ்‌ 


தளியல்‌ மகாதேவர்‌ கோயில்‌, அர்த்த மண்டபத்தின்‌ தெற்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்த நிலையில்‌ உள்ளது. 


ருள்‌ மறைந்‌ தருக்கறெது. 


ஹி ஸ்ரீ ௬ஹிஜபாடே . . 
ண [செட்டி . . 
ஈர்‌... 

. . செய்விச்சு . . 

தேவர்‌ அகத்தேமுந்‌ . . 


1 
2 
J 
4 
ம்‌ 
6 
ர்‌ 
8 


OEE 


கல்வெட்டின்‌ மற்ற பகுதி சுவ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 / 52 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு ! 
வட்டம்‌ ! கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! 
கர்ப... திருவட்டாறு 
1 | இந்திய கல்வெட்டு 
மொழி ! த ஆண்டு அறிக்கை 
sin முன்‌ பதிப்பு ! 
அரசு : 
மன்னன்‌ : ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ இருச்சு ற்றில்‌ தென்‌ இெக்குப்‌ பக்கத்‌ 
தூண்‌. 


காக்காணச்‌ சேரியைச்‌ சேர்ந்த கேசவன்‌ திருவிக்ரெமன்‌ என்பார்‌ ஒரு வரிசை கல்‌ 
அமைத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ஹரி கொ 
ல்லம்‌ எ௱ 
௮ும ஷ்‌ வை 
காசி பம்‌ 
மசகு டக 
ாக்காண 
ச்சேரிக்‌ 
கேசவன்‌ 
இருவிக்‌ 

ச்‌ செவி 
த்த பத்தி 


2] 


1 
2 
௮ 
4 
ப} 
6 
ப 
ட 
9 


பட (லல அ 
மவ 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969] 53 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : வல்‌ 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கலி ஆண்டு 4564 
இ. பி. 1463 

தி( வட்டா. ற 

திரு ்‌ ன்‌ இந்திய கல்வெட்டு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 


வ ஊர்க்‌ கல்வெட்டு 1 
எண்‌ ] 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கிழக்கு கோபுரத்தின்‌ தெற்குப்‌ பக்கப்‌ (உட்‌ 
பக்கம்‌) பட்டி, 


திருவாட்டாற்றைச்‌ சேர்ந்தவன்‌ ஆணையிட, கலாரத்தின்‌ தலைவன்‌ மார்த்தாண்‌ 
டன்‌ என்பான்‌ முடித்து வைத்ததைக்‌ குறிக்கிறது. 


சீர்கொண்ட கலி நாலாயிரத்தஞ்‌ ஞாற்றிற்‌ செந்த வாண்டறு 
நான்கிற்‌ தென்‌ கொளம்பம்‌ பர . . 
தொண்ணூற்‌ நொன்பான்‌ பருதி மீனி[ற்‌] பதினேழ்‌ பகல்‌ வாரத்‌ 


. . . மகத்துற்ற வாட்டாற்றானேவ ஏர்கொண்ட வகில்கலாரஇப 
ன்‌ மாத்தாண்டன்‌ 


முயற்றினானே ௨ 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : .|969/ 54 


ரர வு கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : Eh 
வரலாற்று ஆண்டு : ஓ, பி, 11-ஆம்‌ 
நூற்றாண்டு 


வட்டம்‌ : கல்குளம்‌ 
ஊர்‌ : திருவட்டாறு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து : வட்டெழுத்து 

அரசு : சோழர்‌ 


மன்னன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


இடம்‌ : ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ மேற்குப்‌ பக்கப்‌ பட்டி, 
குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு; 


. லர்‌ மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி மீ... 


. . சோழகுலவல்லிபுரமான வீரகள வேய்ந்தளத்து நகரத்தோ 
முக்கு . .. 

... [வேன]ட்டுப்‌ பதையும்‌ கண்டு திருவாட்டாற்றுப்‌ பள்ளி 
கொண்‌ .. 


. கை கெ. . வீரநுளம்பர்‌ கடையிட்டுப்‌ பதயுந்‌ திருவா , . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 | 55 


கன்னியாகுமரி | பட்லு த 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ.பி. 17-18-ஆம்‌ 
இருவட்டாற நூற்றாண்டு 
திருவட்டாறு ர ரகப்‌ ட்டு ்‌ 


ஆண்டு அறிக்கை 


மூன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌, மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. இரவிவர்ம குலசேகரப்‌ பெருமாள்‌ என்ப 
வர்‌ திருப்பணி செய்வித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


ஹஹி ஸ்ரீ ஊஹா.மணவ.தயேச ௩௨ பொன்மனை பறன்‌ ஆற்றில்‌ . . 
ன்‌ மேகெட,...க்கெ 

பணி செய்வித்த இரவிவன்மரான குலசேகரப்‌ பெருமாள்‌ தம்பி 
நாரண வ 


[பு]த்து இல்லத்தில்‌ சபண்டாரத்‌[ து]! 


கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை, 


கர அ அக தொடர்‌ எண்‌: 1969 [ 56 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ந 


வட்டம்‌ : கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி. பி. 17-18- 
ஆம்‌ நூற்றாண்டு 


மொழி : சமஸ்கிருதம்‌ இத்திய கல்வெட்டு 


| 
ஆண்டு அறிக்கை | 


பதிப்பு : 
அரசு : 12 மூ பு 
மன்னன்‌ : (பப ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ [ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கிழக்குக்‌ கோபுரத்தின்‌ தெற்குப்‌ பக்கப்‌ 
பட்டி, 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு : 


. . ராவா இராச ..... 


. வா . யா சாஸ ௯ 


1969 [ 57 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : உ 


த வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ கி. பி, 17ஆம்‌ 
ரர்‌ நூற்றாண்டு 


இிருவட்டா இ இந்திய கல்வெட்டு \ த 
ஆண்டு அறிக்கை ர்‌ 


முன்‌ பதிப்பு | 
ஊர்க்‌ கல்வெட்டு le 


எண்‌ 


ஸ்ரீ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ 
கல்வெட்டு மிகவும்‌ சதைந்துள்ள து. 
கிறவஸி . . 5௮ ,;, ௧... 


அதி க பு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ 58 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ட 
வட்டம்‌ : கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி. 17-18- 


ன்‌ பல்‌ இந்திய கல்வெட்டு 1b 
மொழி : தமி! ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : 3 | 

க்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு : 


மன்னன்‌ : ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ மேற்குப்‌ பக்கத்‌ தூண்‌, 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. மார்த்தாண்டன்‌ என்பவர்‌ கூரை இருப்பணி 
செய்வித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு ; 


. உம்‌ பெல மாத்தாண்‌ . . 
. விலானம்‌. , 
. மர்‌ பணி செவித்த . . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப்‌ 


வ்கி வாக்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி. 17-18- 
ர்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
இருவட்டாறு 
இந்திய கல்வெட்டு ] 
ஆண்டு அறிக்கை 


) 


முன்‌ பதிப்பு ! 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இருவனந்தபுரத்தைச்‌ சேர்ந்த கணக்கர்‌ காளப்பெருமாள்‌ என்பார்‌ அளித்த 
கொடையைக்‌ குறிக்கிறது. 


இருவனந்தபுரவ தே 

சத்து கணக்கு காள 
பெரு[மா]ள்‌ செவித்த பத்தி 
ஒன்று 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


குறிப்புரை : 


கல்வெட்டு Ce 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
திருவட்டாறு 
சமஸ்கிருதம்‌ 


1969 / 60 


தொடர்‌ எண்‌ : 


வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி. 17-18- 
ஆம்‌ நூற்றாண்டு 
இ ந்‌ திய கல்வெட்டு | ட்‌ 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு | 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கிழக்குக்‌ கோபுரத்தின்‌ தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/61 


மாவட்டம்‌ ! கன்னியா குமரி ஆட்சி ஆண்டு ; டி 


வட்டம்‌ : கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ.பி. 17-18- 
ப எ ப] ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : திருவட்டாறு இந்திய கல்வெட்டு 


மொழி 7 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


எழுத்து ! தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு ! _— 


மன்னன்‌ ! - ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ வடக்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


மேலாங்கோட்டு தேசத்தைச்‌ சேர்ந்த ஈச்சுரன்‌ ஆஇச்சன்‌ என்பார்‌ செய்த திருப்‌ 
பணியைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ஹரி: பண்டார 

கணக்கு ஈச்சுரனா 

திச்சன்‌ வளத்த இ 
ருப்பணிக்கு எழு 

தின மேலாங்கோ 

டு தேசத்து ஈச்சுரன்‌ கணக்கு 
னிச்சுரன்‌ செய்வி 

த்தது 


௫.3: இடு உ. 8. ப வ 


தொ. ஆய்வுத்துறை ிதாடர்‌ எண்‌ : |969/ 62 


மாவட்‌ கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ப 
வட்டம்‌ ! கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ. பி. 16-17- 
ஊர்‌ ! திருவட்டாறு .... ஆம்‌ நூற்றாண்டு 

ஈதி 1 ஆண்டு அறிக்கை 


மூன்‌ பதிப்பு ! 


ஊர்க்‌ கல்வெட்டு 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ வடக்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


சீபண்டாரக்‌ கணக்கன்‌ ஈச்சுரன்‌ ஆதிச்சன்‌ என்பாரும்‌. திருவிதாங்கோட்டைச்‌ 
சேர்ந்த கணக்கன்‌ மார்த்தாண்டன்‌ குத்‌ இத்தூணைக்‌ கொடையாக அர்‌ 
ததைக்‌ குறிக்கிறது. 


ஹரி: சீ பண்டார ௧ 


ணக்கு ஈச்சுரனாதி 
ச்சன்‌ வளத்த திருப்‌ 
பணிக்‌ கணக்கு எழு 
தின திருவிதான்ங்‌ே 
காட்டு ரொம்ம தேச 
த்து கணக்கு மாத்தா 
ண்டன்‌ 


ராமர்க்கு 
செய்வித்த 


த. நா. தொ. ஆய்வுத்துறை ் தொடர்‌ எண்‌: 1969 / 63 


bpd hd ஆட்சி ஆண்டு ! வ 
வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி. 17-18- 


கல்குளம்‌ பி. 
ஆம்‌ நூற்றாண்டு 


இந்திய கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ வன்‌ ப்இய்பி 


டல்‌ 


எண 


ஊர்க்‌ கல்வெட்டு | 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌, 


நருட்டிணன்‌ என்பார்‌ செய்வித்த பத்தி ஒன்றைக்‌ குறிக்கிறது. கல்வெட்டு 
மிகவும்‌ சிதைந்துள்ள து. \ . 


திருவாட்டாறு தேசத்து சிறிபா 
தமூலத்தில்‌ ஆடி ஞாற்று தெரன்‌]பு 
ரத்‌ தங்ஙல்‌ இல்லத்தில்‌ [மேலே 
அத்து கணக்கு இட்டிணன்‌ கிட்‌ 
(டிரணன்‌ செ[ய்‌]வித்த பத்தி ஒன்று 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969| 64 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : பம்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி. 14- 


ல்‌ ஆம்‌ நூற்றாண்டு 
திருவட்டாறு 


தமிழ்‌ 


இந்திய கல்வெட்டு | 
1 | 
வட்டெழுத்து 


ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ, 


— VI], பகுதி 11, பக்கம்‌ 
119 


26 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
| 
| 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌, எதிரில்‌ உள்ள, ஆற்றுக்‌ கல்‌, 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. இது திருவிதாங்கூர்‌ தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறையினர்‌ படியெடுத்தபோது ஏழு வரிகள்‌ கொண்ட பெரும்‌ கல்வெட்‌ 
டாக இருந்திருக்கிறது, இப்பொழுது உடைந்து போய்‌ சிறு பகுதியே காணப்‌ 
படுகிறது. 


௨௨௨.௨... ஆண்டு வரை இறை கெட்டிய பழன . , 
...... . . வலப்பரவளாகம்‌ புரையிடத்தின்னு கெ... 


௨.௨... இன்னும்‌ ஆண்டு வரை இறை கெட்டி . . 


த. நா. 


தொ ஆய்வுத்துறை 


தொடர்‌ எண்‌: 1969/ 65 


கன்னியா குமரி ஆட்சி ஆண்டு : அ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 410 
] நி. பி. 1234 
திருவட்டாறு 
i இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை A 
வட்டெழுத்து 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


|e 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கிருஷ்ணன்‌ சந்நதியின்‌ தெற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 


கல்வெட்டு பாடல்‌ வடிவில்‌ அமைந்துள்ளது. திருவாட்டாற்றுத்‌ திருவாயம்பாடி 


கோயிலில்‌ சுவரன்‌ செயசுவரன்‌ என்பார்‌ செய்த திருப்பணியைக்‌ குறிக்கிறது 


1 ஹி ஸ்ரீ நடை கமலத்திருவரும்பு கொல்லந்‌ தோன்றி ௪௱ம௰ || 


வத்‌ 


மாண்டுலவு மிதின ஞாயிறு அடை கமரு நாளானும்‌ [வியசு] | 
வியாழ மருள மா | 

ருங்வாதேசிங்க கஞ்சிடைக புறைய்த்தே கொடை குலவு வாட்‌ 
டாற்றுத்‌ திருவாயம்பாடி கோயில்‌ சங்ஙகோவலினால்‌ திட்‌ 
டைசே 

வ தான்றுடைய. மருயழ்‌ . . மறை பொன்‌ கலம்‌. . க்கத்துச்‌ 
சுவான்‌ செயசுவரன்னானெ சொல்லலாமே பரயதிண்டி நாட்ட | 
ஸ்ர வெஜ்வறம டெ , 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: [969/ 67 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு £ 


மன்னன்‌ : 


இடம்‌ 1 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1075 

இ. பி. 1900 
திருவட்டாறு 

இந்திய கல்வெட்டு ] 

ஆங்கிலம்‌ ஆண்டு அறிக்கை | ர்‌ 
ஆங்கிலம்‌ முன்‌ பதிப்பு : ட. 
இருவிதாங்கூர்‌ 


இராமவர்மர்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு ] 
எண்‌ ழி 29 


திருவட்டாறு, பாலத்தின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இந்தப்‌ பாலமானது. மேன்மை தங்கிய திரு இராமவர்மாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
திவான்பகதூர்‌ திரு. கிருஷ்ணசாமி ராவ்‌ அவர்கள்‌ நிர்வாகத்தை நடத்திய 
போது கட்டப்பட்ட து என்றும்‌; டபிள்யு. ஜோப்‌ அவர்கள்‌ தலைமைப்‌ பொறியாள 
ராகவும்‌ பி. சுப்ரமணிய அய்யர்‌ அவர்கள்‌ துணைப்‌ பொறியாளராகவும்‌ இருந்து 
அப்பணியை முடித்‌ திருக்கின்‌ றனர்‌ என்றும்‌ குறிக்கிறது. 


1 


ONO மு. 


THIS BRIDGE 
WAS COMPLETED IN THE YEAR மம்‌ 

IN THE REIGN OF 

HIS HIGHNESS RAMA VURMA. 

K.C.C.S.L, F.M.U., MR.A.S. 

DURING THE ADMINISTRATION OF 

DEWAN BAHADUR. K. KRISHNASWAMY RAO, F.M.U. 


W. JOPP. CHIEF ENGINEER. P. SUBRAMANIA IYER- 
ASSISTANT ENGINEER. 


த, நா. தொ. ஆய்வுத்துறை : 1969] 68 


கன்னியாகுமரி அட்ச ஆண்டு: a 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ; கலி ஆண்டு 4704 
கொல்லம்‌ 778 
கி. பி. 1603 


திருவட்டாறு இந்திய கல்வெட்டு ர 
தமிழும்‌ சமஸ்கிருதமும்‌ ஆன்ம அதை ] 
தமிழும்‌ ரெந்தமும்‌ a 


ஊர்க்‌ கல்வெட்டு 


ட்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, ஒரு கல்‌ மண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கப்‌ பட்டி, 


குறிப்புரை : கோயிலில்‌ இருப்பணி செய்வித்ததையும்‌ முன்மண்டபத்தில்‌ ஒற்றைக்‌ கல்‌ நடுவித்‌ 
ததையும்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


ஹரி: ஷி ஸ்ரீ கவியும ஷவெத்வாரடி ௪௬௩௭௭௪ ல்‌ மேல்‌ 
செல்லா நின்ற வரச வியாழம்‌ துலாச்‌ சனி கொல்லம்‌ எ௱எ 
௦௮ ஸ்‌ சித்திரை மீ எ உ இங்களாட்சையும்‌ ரோஹிணி . . 
ந இன்று கோயில்‌ கொண்டு பணி செய்வித்து முன்‌ மண்டபத்தில்‌ 
ஒற்றைக்‌ கல்லும்‌ இடுவித்த ஸ்ரீ கீழப்பேரூர்‌ இல்லத்தில்‌ திருப்‌ 


கும்‌ கேட்டை. . ..பிரந்த. . . . நாஹவா ,, . விகே... 
திஷொல்மு உஹாச.. வகமவி;ாஉ௱௱0ம த ராய . . 


ரவா .... 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/69 


மாவட்டம்‌ ॥ கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ட 
வட்டம்‌ ! கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி, 17 ஆம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ ! திருவட்டாறு இந்திய கல்வெட்டு 1 
ஆண்டு அறிக்கை த 
மொழி ! தமிழ்‌ J, 
A முன்‌ பதிப்பு ! ப. 
எழுத்து ! தமிழ்‌ 
அரசு ! திருவிதாங்கூர்‌ வர்க்‌ அல்கெட்ட | ட 
மன்னன்‌ ! ஸ்ரீ குலசேகரப்‌ பெருமாள்‌ மல்‌ | 
இடம்‌ ! ஸ்ரீ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, ஒரு கல்‌ மண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ 
சுவர்‌. 


குறிப்புரை: ஸ்ரீ வீரரவி இரவிவன்மரான ஸ்ரீ குலசேகரப்‌ பெரு[மாள்‌] செய்வித்த திருப்‌ 
பணியைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
1 . , யொ அன்று கராம்‌ கொண்டு பெருமாள்‌ ஆதிகேயவப்‌ 
பெருமாள்‌ கோயிலில்‌ 
2 . மை என்று திருநாமம்‌ உடைய அம்மை பண்டாரத்தில்‌ திரு 
வகிறு வா , . அருளின 
9. , . இருந்தருளின ஸ்ரீ வீரமவி இ௱வி வன்மரான ஸ்ரீ குலசேகரப்‌ 


பெரு[மாள்‌] [செய்‌]வித்த திருப்பணி 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 1969 / 70 


கன்னியாகுமரி ஆட்டு ஆண்டு : லட 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ.பி. 17-18- 
வ்‌ ஆம்‌ நூற்றாண்டு 

ன்‌ இந்திய கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 


i ஊர்க்‌ கல்வெட்டு 
ர்‌ எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கிருஷ்ணன்‌ சந்நதியின்‌ முன்‌ பக்க விளக்குக்‌ 
கம்பத்தின்‌ கீழ்ப்‌ பகுதி. 


குறிப்புரை: கேரள மண்டலத்தைச்‌ சேர்ந்த நாராயணன்‌ தாண்டவன்‌ என்பார்‌ ஆதிகேசவப்‌ 
பெருமாளைச்‌ செய்தளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கேரள மண்‌ 
டலத்து நா 
ராயணன்‌ த 
ரண்டவன்‌ 
ஆதிகேச 
வ பெருமா 


த. நா. தொ, ஆய்வுத்துறை 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
இருவட்டாறு 
தமிழ்‌ 
வட்டெழுத்து 


தொடர்‌ எண்‌: 1969|[71 


ஆட்சி ஆண்டு அ 

வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ ௫. பி. 19-ஆம்‌ 
நூற்றாண்டு 

இந்திய கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு ; 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ | 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கிழக்குப்‌ பக்கத்து இடை நாழியின்‌ தெற்குப்‌ 


பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. மிகவும்‌ சிதைந்து காணப்படுகிறது, 


கல்வெட்டு : 


. ரஞ்சில்‌ க 
(] யம்‌ ee 


. . வன்சேரிடை கா . . செயமய்ய . ய்ய 


வை , , யனயம்‌ விநெ . . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 | 72 


ஆட்சி ஆண்டு ! மா 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ. பி. 14-ஆம்‌ 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 


கன்னியாகுமரி 


௫ ஊர்க்‌ கல்வெட்டு ] 


எண்‌ 


J 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, முதல்‌ திருச்சுற்றில்‌, தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


NOL AI த்‌ 

. இறை கட்டிய [தா]ழன்‌ . . 
, இறை கட்டிய தாழ. . 
,.செ.. வரை இறை கட்டிய. . 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969) 73 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! பகடு 
வரலாற்று ஆண்டு : சுமார்‌ தி.பி. 17-18- 


கல்குளம்‌ ர்‌ பதி 
ஆம்‌ நூற்றாண்டு 


்‌ இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை | 


மூன்‌ பதிப்பு ! 


எண்‌ 


ர்க்‌ கல்வெட்டு | 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொடி மரத்தின்‌ மேற்குப்‌ பட்டி. 


கரணம்‌ குளத்தறை நாராயணன்‌ தேவன்‌ என்பார்‌ கொடி மரம்‌ செய்வித்ததைக்‌ 
குறிக்கிறது, 


கல்வெட்டு; 
கொடி மரம்‌ பணி செய்யிச்சது 6கரணமுடைய 


த, நா. தொ. ஆய்வுத்துறை ்‌. தொடர்‌ எண்‌: 1969) 74 


மாவட்டம்‌ -: கன்னியாகுமரி ஆட்டு ஆண்டு : — : 
டதத ன்‌ ல வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 757 

தத்‌ a இ. பி. 1581 

ஊர்‌ : திருவட்டாறு த்தில்‌ வெட்டு 

மொழி : தமிழும்‌ சமஸ்கிருதமும்‌ ஆண்டு அறிக்கை (ல 

எழுத்து : தமிமும்‌ கிரந்தமும்‌ முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 

அரசு . a VII, பக்கம்‌ 120 

தததி 
a சர்க்‌ கல்வெட்டு | 36 
இடம்‌ : ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொடி கம்பத்தின்‌ பித்தளைப்‌ பட்டி. 


குறிப்புரை : ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌, கொடி கம்பத்திற்கு வேலி அமைத்ததைக்‌ 
குறிக்கிறது, 


கல்வெட்டு ; 


ஹரி ஹி ஸ்ரீ மநுள்ரழட நின்ற கொலம்‌ எ௱௫௰எ மாண்டு 
வபரிககாஸ£ ம ௨ சென்ற சனியாழ்ச்செயு ரோஹணியு6 
அபரபக்ஷத்தில்‌ உரஇபஉவு6 உந்நாளால்‌ திருவாட்டாற்று 

பள்ளி கொண்டருளுன்ற பெருமாள்‌ ஆதிகேயவப்‌ பெரும 

ாள்‌ ச்்த;த்தில்‌ திருவாட்டாற்று தேசத்து ஸ்ரீபாதமூலத்தில்‌ 
கிழக்கும்‌ கோபுரத்தினங்ஙல்‌ வீட்டில்‌ குட்டத்து ஈச்சம்மக்குட்டி 


MOR டே. வ 


குன்றே கணக்காக நாளது மீன மிராசி கொண்டு வலியவேலிக்‌ 
கல்லு வாப்பிச்சிது 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969/75 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
வரலாற்று ஆண்டு : 


கல்குளம்‌ 


இருவட்டாறு 


| இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 1. 


எண்‌ ] 


இடம்‌ :. ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, உதைய மார்த்தாண்ட மண்டபத்‌ தூண்‌. 
குறிப்புரை: நீலகண்டன்‌ ஈச்சகுட்டி என்பார்‌ இத்தூணை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 
ஆடிமீ எட நீ 
லகண்டன்‌ 
ஈச்சகுட்டி 
சதா சே 
வைட 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : : 1969 76 


கன்னியாகுமரி தக்க தண்டு. ய்‌ 


னத்‌ வரலாற்று ஆண்டு 1! கொல்லம்‌ 787 
இ. பி. 1611 


தாக இந்திய கல்வெட்டு | 
| ஆண்டு அறிக்கை 1 


மூன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு | ட 
எண்‌ | 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொடி மரத்தின்‌ அருகில்‌ உள்ள துவார 
பாலகர்‌ சிலையின்‌ 8ழ்ப்‌ பகுதி, 


எரஅ௮ம௰எ ஸ்ஸ்‌ புரட்டாதி மீ ௪ ௨௪ 


ரரியர தேவியார்‌ கிட்டிணமங்‌ , . 
பெருமாளுக்கு வலது இல்‌ , . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி ! 
எழுத்து 1 
அரசு ! 


மன்னன்‌ ! 


கன்னியாகுமரி 


திருவட்டாறு 


தொடர்‌ எண்‌ : 1969/77 


ஆட்சி ட்‌ ட 

வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கபி. 17-18- 
ஆம்‌ நூற்றாண்டு 

இந்திய கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌, கொடி மரத்தின்‌ அருகில்‌ உள்ள துவார 


பாலகர்‌ சிலையின்‌ ஒழ்ப்‌ பகுதி. 


கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


கொல்லம்‌ . . 


. குடுப்பித்து . . 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 | 79 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ப்ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ கி. பி. 10-ஆம்‌ 
நூற்றாண்டு 
திருவிடைக்கோடு 
இந்திய கல்வெட்டு ] 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | பரக்‌ 
வட்டெழுத்து மூன்‌ பதிப்பு : இதி. தொல்‌. வெ. தொ. 
111, பகுதி 11, பக்கம்‌ 


ல்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 198-199. 


] 
எண்‌ ] 


சடையப்ப மஹாதேவர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரத்தின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ 
உள்ள பாறை, ்‌ 


ஓமாய நாட்டு அரையனின்‌ நினைவாக அந்நாட்டின்‌ இழவனான ஊர்வேளான்‌ என்‌ 
பான்‌ திருவிடைக்கோடு மகாதேவற்கு திருநந்தா' விளக்கொன்று எரிப்பதற்கும்‌, 
திருவமிர்‌ துக்குமாக நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஹஹி ஸ்ரீ வாஜேேோோ[ர்‌]லேவோேவ[ாய] 
விரிச்சிகத்தில்‌ வியாழ 

நின்ற யாண்டு விரிச்சிக ஞாயி 

ற்று மருத[த்தூ]ர்த்‌ திரு[விபடய்‌[க்‌ கோ]ட்‌ 
[டு மா]௯வர்கு ஓமாய நாட்டரையரை 

ச்‌ சார்தி ஓமாய நாடு கிழவனாயி 

ன ஊர்வேளான்‌ திருநந்தா -விளக்‌ 
கொன்று செல்வதாகவும்‌ நாட்டி[ர௬ு] 


ஜே ரச SEES SEEN CG ar 


வமிர்தினுக்காகவும்‌ அட்டின பூ 

10 மிய்‌ மருதத்தூர்‌ தாமரைக்‌ குளத்தி 

11 ன்‌ கீழ்ச்‌ சடாதிரப்பெறையு [உ]ச்ச 

12 ய்க்கு நாலொன்று போக இறை நீக்கி 
13 மிக்கதாலிலை வாரமும்‌ தொட்டி 

14 கொட்டறையும்‌ தொட்டி கொட்டறையு 


(இருப்யவும்‌) 


ம்‌ வாகைத்‌ துடவலு மிவைய்‌ தடி மூ 


ன்று மிவையிற்றுள்‌ படு சல்லி 
த்துடவரு மிவை தேவர்க்கு தானமா 
க ஒரு நந்தா விளக்கு நாட்டிருவமி 
ர்தினுக்குஞ்‌ செல்வதாக அட்டிக்‌ 
குடுத்தன. 


த நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 80 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : _ 
ம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ தி. பி. 13-14- 
ஆம்‌ நூற்றாண்டு 
திருவிடைக்கோடு இந்திய கல்வெட்டு ] 
ஆண்டு அறிக்‌ இல 
1 அறிக்கை ] 
முன்‌ பதிப்பு ; தி. தொல்‌. வெ. தொ. 
வட்டெழுத்து 111, பகுதி 11, பக்கம்‌ 
ந ஊர்க்‌ கல்வெட்டு i ஓ வப 
எண்‌ ] 


சடையப்ப மஹாதேவர்‌ கோயில்‌, இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ 
உள்ள பாறை. 


திருவிடைக்கோட்டு மகாதேவர்க்கு இனமும்‌ திருவமிர்து படைப்பதற்கு வீர 
பாண்டிய ஆன்குடிவேளான்‌ என்பார்‌ நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஷஹி ஸ்ரீ திருவிடைக்கோ 
ட்டு மாதேவர்க்கு வீர பா 
-ண்டிய ஆன்குடிவே 

ளான்‌ விட்ட பூமி நாஞ்‌ 
சி நாட்டு குண்பூர்க்காவில்‌ 
கட்டிமாஞ்ஞொடு நிலம்‌ 
பன்னிரு கலம்‌ நித்த தி 
ருவமிது நானாழி 


[௦ - து த நே க து - ட ந்‌ டட ந 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


குறிப்புரை : 


தொடர்‌ எண்‌ : 


1969 [ 81 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ட 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 

திருவிடைக்கோடு இந்திய கல்வெட்டு 

ள்‌ ஆண்டு அறிக்கை ன்‌ 
தமிழ்‌ 

்‌ முன்‌ பதிப்பு ; தி. தொல்‌. வெ. தொ. 
தமிழ்‌ 7, பக்கம்‌ 144. 
INS ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ர்‌ 3 


சடையப்ப மஹாதேவர்‌ கோயில்‌, இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ 
உள்ள பாறை, 


ஆளூரான விக்ரெமசோழ பாண்டியபுரத்தைச்‌ சேர்ந்த உடையான்‌ பட்டீனான 
கற்பக செட்டி, காரிசாத்தனுக்கு முக்கால்‌ பணம்‌ கொடுத்து, அமாவாசை 
தினத்தன்று பன்னிரண்டு பிராமணர்களுக்கு உணவு அளிக்க ஏற்பாடு செய்வித்‌ 
ததைக்‌ குறிக்றெது. 


கல்வெட்டு : 


1. 
உள்ளன, 


ஹஷி ஸ்ரீ ஆளூரா 

ன விக்கிரமசோழ பாண்டி 

யபுரத்து உடையான்‌ பட்டனான 
கற்பக செட்டி காரிசாத்தனுக்கு [ம] 
ஐ க்‌ குடுத்து அமாவாச நாள்‌ 
பன்னிருவர்‌ பிராமணரை 

அமுது செய்விப்பது அது 


க்கு வேண்டுங்‌ காய்ச்சர 


ON AAD இ மே... 02) வ 


க்கும்‌ கறியும்‌ அட்டி பணம்‌! 


கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை, மேலும்‌ மூன்று வரிகள்‌ எழுதப்‌ பெற்று மிகவும்‌ சிதைந்த நிலையில்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 | 82 


மாவட்டம்‌ ! கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! == 
வட்டம்‌ ! கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ. பி. 12-19- 
ஆம்‌ ற்ராண்டு 

ஊர்‌ 1 திருவிடைக்கோடு பண்ட்‌ 
இந்திய சல்வெட்டு | 

மொழி 1 தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | பற 

எழுத்து : தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ, 

தனம்‌ ல்‌ ஏ, பக்கம்‌ 144-145. 
த்கிக்க்வெல்டு. பி 

மன்னன்‌ : ட ரட்‌ if A 

இடம்‌ ! சடையப்ப மஹாதேவர்‌ கோயில்‌ இரண்டாம்‌ இருச்சுற்றின்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ 


உள்ள பாறை, 


குறிப்புரை: குறுநாட்டு மருதத்தூரைச்‌ சேர்ந்த உதையன்‌ பொன்னாண்டியும்‌, உதையன்‌ மங்‌ 
கல நங்கையும்‌ திருவிடைக்கோட்டு கோயில்‌ இறைவனுக்கு திருவமுது படைக்க 
வும்‌ ஏழு பிராமணர்க்கு துவாதசி நாளில்‌ உணவு அளிக்கவும்‌ நிலம்‌ அளித்ததைக்‌ 
குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


வஹி ஸ்ரீ துலாத்தில்‌ வி[யாழன்‌] நின்ற மேட ஞாயி 
ற்று குறுநாட்டு மருதத்தார்‌ உதைய 
ன்‌ பொன்னாண்டியும்‌ உதையன்‌ மங்‌ 
கல நங்கையும்‌ இருவிடைக்‌ே 

காட்டு திருக்கோயிற்‌ கல்‌ உவ-3 
பக்£த்து உ௱உ௰௰ ஊட்டுவான்‌ க 
ற்பிச்சது அகத்து திருவமுது 

க்கு அரி[ச] எண்ணாழியும்‌ எ. ராஹண 
ரெழுவற்கு கற்பிச்ச அரி பதிநானா 
மியும்‌ இதின்னு வெஞ்சனம்‌ பயறு 
நாழி எரிச்ச கறியும்‌ உலையும்‌ நறு 
நெய்‌ யுழக்கு மிளகு அரை யுழக்கு 
தெங்காய்‌ ஒன்று மோர்‌ முந்நா 

ழி உரி இதின்னு வேண்டும்‌ உப்பு 
ம்‌ புளியும்‌ விறகும்‌ இலையும்‌ 


[1௦ நெ ௩3 ந உ மே 059 வ 


நவ வுட பவட பப்ப வட்‌ மம்‌ 
உக டே மக உடல்‌ 


(திருப்பவும்‌) 


வற்றிலை யோரடுக்கு அடைக்கா 

ய்‌ ஏழுங்‌ கூட ஐா௨பபி நாள்‌ ஊ 
ட்டுவான்‌ கற்பிச்ச பூமி தொட்டி ௦ 
காட்டு வேலி மான்‌ கொட்டு ஞாவ 

ற்‌ கற்றுடவல்‌ நிலங்‌ குறுணி ஐஞ்‌ 
ஞாழியும்‌ இதினொடு முடொக்கில்‌ 
கூடிய நிலமிரு குறுணியும்‌ கூ 
[டி]நிலம்‌ முக்குறுணி அஞ்ஞாழியு 

ம்‌ குடிமார்‌ குழித்துடவல்‌ நிலம்‌ 

இரு குறுணியும்‌ பிலாவழறை நில 

ம்‌ நாற்குறுணியுங்‌ கூட நிலம்‌ அறு 
குறுணியுங்‌ கூட ஆக நிலம்‌ ஒன்பதி 
ன்‌ குறுணி அஞ்ஞாழியும்‌ அதிகரி 

க்கு மவர்கள்‌ இம்மார்க்கே 

மய்‌ செலுத்தி வருவது இ 

தில்‌ ஒன்று முட்டுகில்‌ முட்டிர 

ட்டி யிரண்டு முட்டுநில்‌ முட்டிரட்‌ 
டியுந்‌ தெண்டமு மூன்று முட்டும்‌ மரு 
தத்தூர்‌ ஊராருந்‌ தேவகன்மிகளுஞ்‌ 
செலுத்திவிச்சு கொள்வது தொ 

ட்டி கொட்டு முடொக்கில்‌ கூடிய 
நிலத்தின்னும்‌ வரும்‌ யிறை வரி நில 
நீதளமுறியிலு மதின்‌ தாழத்தை வ 
ட்டத்திலும்‌ பிராயக்கற்றுடவலிலுங்‌ 
குடி ஏற்றி அந்நிலமதிகரிக்குமவர்‌ [கூட யி] 
றுத்து வருவது குழித்துடவலிலும்‌ பில 
ரவழறையிலும்‌ ஒள்ள யிறை வரி நி 
லங்‌ குடிமார்‌ குழித்து; டவல்‌] நிலத்‌[தில்‌ கு] 
டி ஏற்றி அந்நில ம[திகரிக்குமவர்‌] கூட யி 
அத்து வருவது 

இம்மாற்கமே அஷாசி அவற்‌ செல்விது 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969) 83 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : நயம்‌ 
வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ இ. பி. 17-18- 
ஆம்‌ நூற்றாண்டு 


வட்டம்‌ : கல்குளம்‌ 


ஊர்‌ : திருவி டைக்‌ே காடு 


இந்திய கல்வெட்டு ] 
மொழி : தமிழ்‌ மறன. 


அரசு 4 
நபம ஊர்க்‌ கல்வெட்டு | 
மன்னன்‌ : அ எண்‌ 


இடம்‌ : சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ சுவற்றில்‌ உள்ள தூண்‌. 
குதீப்புரை: இராமன்‌ தேவன்‌ என்பார்‌ ஒரு வரிசைத்‌ தூண்‌ அமைத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு: 


கழைக்குட்ட 
ம்‌ தேசத்து 
கணக்கு இர T 
மன்‌ தேவன்‌ 
செய்விச்ச பத்‌ 
திக்கு[ப்பண] 
மிட 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 84 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : வட்‌ 
வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ இ. பி. 16-17- 


கல்குளம்‌ 1 


இருவிடைக்கோடு 
மிழ்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : க 


ஊர்க்‌ கல்வெட்டு | 6 
பஜ எண்‌ 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ சுவரில்‌ உள்ள தூண்‌. 


கேரளத்துச்‌ சரபள்ளி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த மருதன்நாகன்‌ என்பார்‌ ஒரு 
வரிசைத்‌ தூண்‌ அமைத்ததைக்‌ குறிக்கிறது. 


[பெகாளத்துச்‌ 
சரபள்ளி மருதன்‌ 
நாகன்‌ செ 
ய்விச்ச பத்தி 


கக்கு.... 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969] 85 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு 2 அ 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி. பி. 16-17- 
இருவி கோடு ஆம்‌ நூற்றாண்டு 
இருவிடைக்கோ। 
© இந்திய கல்வெட்டு A 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | ௬ 


— 


ee ஊர்க்‌ கல்வெட்டு | ட்‌ 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழிச்‌ சுவரில்‌ உள்ள தூண்‌. 
குறிப்புரை: மணியன்‌ கண்ணன்‌ என்பார்‌ பத்தி ஒன்று அமைத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


பள்ளத்து . 
பள்ளிச்சை 
மணியன்‌ 
கண்ணன்‌ 
பத்தி க க்கு 


[பணம்‌] . . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 / 86 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ந்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி. 16-17- 


படில ஆம்‌ நூற்றாண்டு 
திருவிடைக்கோடு ட்‌ | 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 17 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ ௧ ல்வெட்டு | 
எண்‌ | 


வை. 


இடம்‌ :  சடையப்பர்‌ மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ சுவரில்‌ உள்ள தூண்‌. 


குறிப்புரை: கேரளன்‌ அய்யப்பன்‌ என்பார்‌ ஒரு வரிசை தூண்‌ அமைப்பதற்காகப்‌ பணம்‌ இரு 
பது அளித்தகைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/ 87 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ; சுமார்‌ இ. பி. 16-17- 
ஆம்‌ நூற்றாண்டு 


திருவிடைக்கோடு a 
இந்திய கல்வெட்டு } த 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ; 


ஊர்க்‌ கல்வெட்டு 9 
மு எண்‌ 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ வெளிச்‌ சுற்றில்‌ உள்ள தூண்‌. 


[பராறைச்சாலைத்‌ தேசத்தைச்‌ சேர்ந்த நாகன்‌ ஆதிச்சன்‌ என்பார்‌ ஒரு வரிசைத்‌ 
தூண்‌ அமைக்க பணம்‌ அளிஃததைக்‌ குறிக்கிறது. 


[பநாறைச்‌ சாலை 
தேசத்து கண 
க்கு நாகன்‌ ஆ 
திச்சன்‌ பத்தி 
ஒன்றுக்கு எடுத்‌ 
த பணம்‌. . 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 88 


மாவட்டம்‌ ; கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : பட்‌ 


வட்டம்‌ ; கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி, 16-17- 


ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ இருவிடைக்கோடு ட்‌. 


இந்திய கல்வெட்டு 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு 


மன்னன்‌ : 
எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
J 


சடையப்பர்‌ மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ வெளிச்சுற்றில்‌ உள்ள தூண்‌. 


குட்டமங்கலத்‌ தேசத்தைச்‌ சேர்ந்த காமன்‌ இட்டிணன்‌ என்பார்‌ ஒரு வரிசை 
தூண்‌ அமைப்பதற்காகப்‌ பணம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது, 


கல்வெட்டு : 


குட்ட மங்க 
லந்‌ தேசத்து 
கணக்குப்‌ பெரு 
மனை காமன்‌ 
கஇட்டிணன்‌ பத்‌ 
இ ஒன்றுக்கு கு 
டுத்த பணம்‌ 


பண்பாடு பலப்பட்டு 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ 89 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ட 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ பி. 16-17- 
திருவிடைக்கோடு .... ஆம்‌ நூற்றாண்டு 


| இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ 


—_— 


முன்‌ யதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


இடம்‌ ட சடையப்ப மகாதேவர்‌ கேரயில்‌, உண்‌ ணுமிச்‌ சுவரில்‌ உள்ள தூண்‌, 


குறிப்புரை: பெருமாள்‌ என்பார்‌ ஒரு வரிசைத்‌ தூண்‌ அமைக்க பணம்‌ அளித்ததைக்‌ குறிக்‌ 
இறது, 


நடுவில்‌ பள்ளி 
கோயில்‌ . . 
நான பெருமாள்‌ 
செய்விச்ச 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969/ 90 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு : Nl 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி. பி. 16-17- 
லப்டப்‌ ஆம்‌ நூற்றாண்டு 

இருவிடைக்கோடு 


இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை 1 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழிச்‌ சுவரில்‌ உள்ள தூண்‌. 


மருதத்தூர்‌ தேசத்தைச்‌ சேர்ந்த கணக்கு ஈச்சுவரன்‌ என்பான்‌ ஒரு 


தூண்‌ அமைத்ததைக்‌ குறிக்கிறது. 


மருதத்தூர்‌ 
தேசத்து ௧ 
ணக்கு [ஈச்ச 
வான்‌ மு... 
ன்‌ செய்விச்ச 


பத்திக்கு . . . 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ : 


கன்னியாகுமரி 
வட்டம்‌ : கல்குளம்‌ 

ஊர்‌ திருவிடைக்கோடு 
மொழி : ! 

எழுத்து : 

அரசு : 


மன்னன்‌ : 


தொடர்‌ எண்‌ : 1969] 91 


ஆட்சி ஆண்டு : யப 
வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 
இத்தி சக்கடி 
ஆண்டு அறிக்கை [| 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


சடையப்பர்‌, மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ தூண்‌. 


மாச்சகோட்டு முடவம்புறத்தைச்‌ சேர்ந்த பெரிய திருவடி நயினார்‌ இருவனந்‌ 
தாழ்வான்‌ என்பார்‌ ஒரு வரிசை தூண்‌ அமைக்க பணம்‌ நூற்று இருபது 


கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 


எரா௬ூ௯ அவனி 
மாதம்‌ ய உ மாச்ச 
கோட்டு முடவம்‌ 
புறத்து பெரிய தி 
ரவடி நயினார்‌ 

. இருவனந்தாழ்வான்‌ 
செய்வித்த பத்தி 
ஒன்றுக்கு குடு 


1 
2 
3 
4 
:] 
6 
7 
6 


ல 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/92 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : பத்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 769 
1 இ. பி. 1593 
இருவிடைக்கோடு 
இந்திய கல்வெட்டு | ட்‌ 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
7, பக்கம்‌ 752-153, 


ஊர்க்‌ கல்‌ ட்டு ்‌ 
அ 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌ வடக்குப்‌ பக்க வாயிலின்‌ வலது நிலைக்‌ கல்‌. 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


எர ற 
அற்பசி மாத 

ம்‌ ம ௨. இருக்கா 
வணப்பத்திலி 

ல்‌ தெக்கே ந 
டையும்‌ வடக்‌ 
கே நடையும்‌ 

௨... கு. வரையு 


1 
2 
DE} 
4 
க்‌ 
6 
ரீ 
8 
9 


[EE ATER SE 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 93 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 2--20-ஆம்‌ ஆண்டு 
வட்டம்‌ ; கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 877 
ர்‌: க்‌ 

ஊ திருவிடைக்கோடு இந்திய கல்வெட்டு 

மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ண 

எழுத்து : வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 

a பர்‌ 1, பக்கம்‌ 15. 
ஊர்க்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : கோகருநந்தட்க்கன்‌ எண்‌ 15 

இடம்‌ ! சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, வெளித்‌ திருச்சுற்றில்‌ உள்ள பாறை. 


குறிப்புரை:  இருவிடைக்கோட்டு மகாதேவர்க்கு திருநந்தா விளக்கு ஒன்று அமைத்து நாள்‌ 
தோறும்‌ உழக்கு நெய்‌ அளக்கவேண்டும்‌ என்று ஏற்பாடு செய்ததைக்‌ குறிக்‌ 
கிறது. 


கல்வெட்டு : 

ஷஹி ஸ்ரீ கோகருநந்தடக்கர்கு செ 
ல்லா நின்ற யாண்டு இரண்டு இ 
தனெதிர்‌ இருபது இவ்வாண்டு பிர 
ட்டாசி திங்கள்‌ தருவிடைக்கோட்‌ 
[ட] மாதேவர்க்கு இருநந்தா வி 
ளக்கு நியதிப்படி யுழக்கு 
நெயெரிவதாக கல்வெட்டி 

தறுங . .யார்‌ ம[லை] ந 

ரும்‌ இக்கப்பத்தி . . . .. 


வ நே 3 ஜெ டெ BR Oe IN வு 


ட வ 

(ட {= 
௬ 
௬. 

. 

௬. 

. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969] 94 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : க்‌ 


வ்‌ வ ா்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி, 12-13 


அம்‌ நூற்றாண்டு 
ற்‌: இருவிடைக்கோடு > ட தத 
த்‌ ல இந்திய கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 1 


எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு : — 


மன்னன்‌ ; — 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ 


இடம்‌ : சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, வெளித்‌ திருச்சுற்றில்‌ உள்ள பாறை. 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ள து. 


கல்வெட்டு : 


ப்பம்‌ பப்ப பம ப 


. எரிவதாக நெய்யுழக்கு . . 


விளக்கு . . 3... 


கோயில்‌ கல்‌... . 


வில ட பவ ஷு வவ 0 Ts 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 | 97 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 2412-ஆம்‌ ஆண்டு 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! இ, பி, 869 
ிருவிடைக்கோடு 

இரு இந்திய கல்வெட்டு 

வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : இ. தொல்‌, வெ. தொ. 

ட்‌ பப்‌ 31 பக்கம்‌ 14, 
i ஊர்க்‌ கல்வெட்டு 


கோக்கருநந்தட்க்கர்‌ தட்‌ 19 


சடையப்ப தேவர்‌ கோயில்‌, வெளித்‌ திருச்சுற்றில்‌ உள்ள பாறை. 


குறிப்புரை ! இரு விடைக்கோட்டு மாதேவர்க்கு முகுளத்த வாணியன்‌ புல்ல முருகன்‌ என்பான்‌ 
ம தவர்க்கு முகுளத்து i Le PO ல்‌ 
ஒரு திருநந்தா விளக்கு அமைத்து, எரிப்பதற்கு நெய்‌ அளிப்பதற்காக இருபத்‌ 
தைந்து பசுக்கள்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஷாஹி ஸ்ரீ கோக்கருநந்தெடக்கர்கு 

ச்‌ செல்லா நின்ற யாண்டு இரண்டு இதன்‌ x 
இவ்வாண்டு திருவிடைக்கோ 

ட்டு மாதேவர்க்கு [இ]ருநொந்தா விளக்கு 

நியதிப்படி எரிவதாக [வொ]ழிய 

ந்த உழக்கு நெய்‌ அட்டுவதாக ஊ 

ரும்‌ இணைக[ளு]ம்‌ உள்ளிருக்க சடை . , 


ல்‌ அட்டுவதாகக்‌ கைய்யில்‌ விட்ட பசு 


சாகா மூவாப்‌ பேரு[ரு]வாக அட்டின பசு 
இருபத்தஞ்சு முகுளத்து வாணிய 
ன்‌ புல்ல முருகனும்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 98 


மாவட்டீம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ஸ்‌ 
வட்டீம்‌ : கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 835 
இ. பி. 1659 
ஊர்‌ : திருவிடைக்கோடு 
| இந்திய கல்வெட்டு \ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] மும்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
அரசு ; நல V, பக்கம்‌ 147. 
ந்‌ த னல்‌! கல்வெட்டு | 20 
இடம்‌ : சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, திருச்சுற்றுச்‌ சுவரில்‌ உள்ள தூண்‌. 
குறிப்புரை: பெருமாள்‌ தாணுவன்‌ என்பார்‌ நாச்சியார்க்‌ குளத்தின்‌ கரையில்‌ உள்ள அம்பல 


மும்‌ நீர்‌ வாவியும்‌ பேணுதல்‌ பொருட்டு அதில்‌ பணியாற்றுறெவர்களுக்கு நிலம்‌ 
கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு; 
1 ஹரி? நன்றாக 
2 திருநீலகண்ட 
3 சுவாமியும்‌ ௮ 
1 ம்மை ஆனந்தவ 
5 ல்லி அம்மையும்‌ 
6 இலட்ச்சிக்க 
7 கால்லம்‌ ௮௱௩ம௰ 
8 இ ஷா ஆவணி மீம்‌ உ௰௫ உ 
9 நயினார்‌ கல்க்குளத்து மாதே 
10 தவர்‌ கோவிலில்‌ தெய்வ 
11 புத்திரரில்‌ கணக்கு பெருமாள்‌ 
12 தாணுவன்‌ நாச்சியார்க்‌ கு 
13 ளத்தின்‌ கரையில்‌ அம்பலமு 
14 ம்‌ நீர்‌ [வாவியும்‌ பேணி தயும்‌(ந்‌) 
15 தண்ணீரும்‌ சுண்ணாம்பும்‌ 
16 மாந்தலையும்‌ நட்டு ஆக்கி 
17 ச்‌ செய்கிற பேர்களுக்கு சந்‌ 


(இருப்பும்‌) 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969)99 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : அன 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி. 18-19 
- ஆம்‌ நூற்றாண்டு 

இருவிடைக்கோடு ்‌ ன்‌ 

A இந்திய கல்வெட்டு ] 

த்‌ ஆண்டு அறிக்கை ] 


ட்‌ முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு % 
ன்‌ / 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, தெப்பக்‌ குளத்தில்‌ படியில்‌ போடப்பட்டுள்ள 
கல்‌. 


பிச்சமொலை என்பாரைக்‌ குறிக்கிறது. 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: [969/ 100 


மாவட்டம்‌ 7 கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு 7 ல 
வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி. 17-18 


வட்டம்‌ : கல்குளம்‌ ம இப்‌ 
ஆம்‌ நூற்றாண்டு 


இந்திய கல்வெட்டு 


ஊர்‌ : இருவிடைக்கோடு ॥ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை J 


எழுத்து : ர்‌ முன்‌ பதிப்பு : 


அரசு : 


ஊர்க்‌ கல்வெட்டு [i 
எண்‌ | 


தெப்பக்‌ குளத்தின்‌ நுழை வாயில்‌ முன்‌ உள்ள சிலையின்‌ &ழ்ப்‌ பகுதி. 
குறிப்புரை: கணக்கு மாடன்‌ சட்டயன்‌ என்பானைக்‌ குறிக்கிறது, 


கல்வெட்டு : 


கணக்கு மா 


சட்டயென்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
இருவிடைக்கோடு 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு : 


வரலாற்று ஆண்டு : 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


ப்‌ 
. 


1969 | 101 


ட 


சுமார்‌ இ. பி. 18-19 
ஆம்‌ நூற்றாண்டு 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, நந்தி மண்டபத்தின்‌ முன்னால்‌ உள்ள தரை. 


கல்வெட்டு மிகவும்‌ தைந்துள்ளது. திருவிடைக்கோட்டைக்‌ குறிக்கிறது. 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு 2 


கன்னியாகுமரி 


கல்குளம்‌ 


இருவிடைக்கோடு 


தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1969 / 102 


ஆட்சி ஆண்டு : ட்‌ 

வரலாற்று ஆண்டு : சக ஆண்டு 1649 
கொல்லம்‌ 902 

இந்திய கல்வெட்டு \ sp ட்‌ ட்‌ 

ஆண்டு அறிக்கை. | 

முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 

7, பக்கம்‌ 149. 
ஊர்க்‌ கல்வெட்டு 24 


எண்‌ 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, முட்டுப்பிறையின்‌ முன்‌ நிற்கும்‌ கல்‌ 


இராசராசத்‌ தென்னாட்டு, குறுநாட்டைச்‌ சேர்ந்த கடிகைப்‌ பட்டணத்தில்‌ உள்ள 
மணவாளக்குறிச்சியில்‌ வாழ்ந்த கணக்குப்‌ பெருமான்‌ கண்டன்‌ என்பான்‌ திரு 
விடைக்கோட்டு கொடம்பீசுவரமுடைய .நயினார்‌ கோயிலில்‌ துவா தசியன்று ஐம்‌ 
பத்து நான்கு பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கு நிலம்‌ கொடையாக அளித்‌ 
ததைக்‌ குறிக்கிறது. 


ஜேஜே ௩4 ஆ உ நே 05 வ 


ண த திட த ன ர 
றே டே 605 டடக்‌ 


[சகா]த்தம்‌ கக்கா 
௪௰௯ செல்லா நின்ற 
மேட வியாழம்‌ நின்‌ 

ற கொல்லம்‌ ௯௱உ௨உ ன்‌ 
பிலவங்க வருழம்‌ 

மேட மாதம்‌ ௨௰க 9 
சன்ற புதனாட்சை 

யு மகவும்‌ பூர்‌[வ]/பக்ஷ 
த்து தெசமியும்‌ கரச கர 
ணமும்‌ வைறுத்தி நித்தி 
யயோகவும்‌ பெற்ற 

ந்‌ நாளால்‌ திருவிடை 
கோட்டு கொடம்பி 
ஈச்சுரமுடைய நயி 

னார்‌ திருமுக்கால்‌ வ 


(திருப்பவும்‌) 


ட்டத்தில்‌ இருந்து இரா 
சராச தென்னாட்டுக்‌ கு 

று நாட்டு கடிகை பட்ட 
ணம்‌ மணவாள குறி 

ச்சியில்‌ கணக்கு பெருமான்‌ ௧ 
ண்டன்‌ துவாதெசி ஊ 
ட்டுக்கு தானப்பிறமா 


ணமாக விட்ட உமா 
விது இருவிடைக்‌ே 
காட்டு செய்கொல்‌ 
க்‌ குளத்தின்‌ கீழும்‌ வெ 


ப்பறைக்‌ குள 
வல்லும்‌ வெ 
ப்பறையும்‌ ௪9 
௨௨. அப யும்‌ உ 
ன்‌ கீழ்‌ ஊற்று 
உள்ளிட்ட ௯ 

க உகளஷயும்‌ 
இடைக்கே 

ஈட்டு பற்றில்‌ 
இடைக்கே 

ஈட்டு குளத்‌ 
தின்‌ சீழ்‌ ம 
இிலடி ௯8 

க உரயும்க 
னி ஞாட்டு 
பற்றில்‌ புங்‌ 
கறைக்‌ குள 
த்தின்‌ இழும்‌ 
ஷே தனிக்கு 

ழக்‌ கீழும்‌ டு 
சல்லன்‌ குள 
த்தின்‌ கழும்‌ நீரு 
ண்டு நெல்‌ விளையும்‌ 


நெடுங்கண்‌ ௪ 

கட ௪பயும்‌ டே புர 
ல்‌ நடுவுக்கோடு 
க௯ீகஉ௨தயும்‌ ஆக ௯ 
௫ னால்‌ ௨ உள எப 
யும்‌ துவாதெரசி ஊ 
ட்டுக்கு சடையப்பர்‌ 

ட்டு பிரை மேக்‌ே 

க நடையில்‌ கல்லு 
வெட்டி நாட்டுகையி 

ல்‌ இந்த உ ௨௱ எபயும்‌ 
பிரமத்துவமாக தி 
ருவிடைக்கோட்டும்‌ 
கனிஞாங்கோடு 
இராமத்தார்‌ வசம்‌ கை 
ய்யாளிக்கெயில்‌ சி 
பண்டார்க்கும்‌ படி 
கடமையும்‌ இறுத்து 


[ து]வாதெ9 தொறும்‌ 
௪ பிராமணர்க்கு 


ஊட்டு பிரையில்‌ 
வைச்சு ஊட்டு ந 
டத்தி பெருமான்‌ கண்டன்‌ 
தறவாட்டில்‌ 
துவாதெசி 
தொறும்‌ ௪ ௨ 
அரிசி சோறும்‌ 
கொடுத்து தற்‌ 
ம்மபத்தர்‌ 1௧] 
ள்ப்பிச்சு 
ஆசெந்திர 

வற்‌ ஊட்டு 
நடத்திக்‌ கொள்‌ 
வாராகவும்‌ இந்‌ 
த தற்ம்மத்தை 
நடத்தி வருகி 
றவன்‌ கெங்‌ 


கைக்‌ கரையி 


ல்‌ காராம்‌ பசு 
தானம்‌ செ 

ய்த பலத்‌ை 

த யடைவாரா 
கவும்‌ இத்தற்‌ 

மம்‌ முடக்னெ 
பேர்கள்‌ கெ 
ங்கை கரையில்‌ 
காராம்‌ பசை 

வக்‌ கொன்ற தோ 


மம்‌ அடையவும்‌ 


இது கல்பி . . 


அப 1௪ ௧195-1 ௪:1:௫. (ஒ 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ; 


கல்வெட்டு; 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
திருவிடைக்கோடு 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 1969 103 


ஆட்சி ஆண்டு ; 
வரலாற்று ஆண்டு ; 


ஆண்டு அறிக்கை 


இந்திய கல்வெட்டு | 
f 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ ] 


சடையப்ப மகாதேவர்‌ கோயில்‌, வெளிமண்டபத்தின்‌ தூண்‌, 


அக்கரை தேசத்தைச்‌ சார்ந்த விட்டுணு நாராயணன்‌ என்பார்‌ ஒரு வரிசை தூண்‌ 
அமைக்கவும்‌ நான்கு மாலை கட்டவும்‌ இரு குறுணி நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


எ௱அம ண தனு ௨௰ உ அக்கரை 
தேசத்தில்‌ சேதியில்லாயன்‌ 


விட்டுணு நாராயணன்‌ செ[ய்‌]வி 


த்த பத்தி ஒன்று மாலை ௪ கெட்ட 
குடுத்த நிலம்‌ இரு குறுணி 


த, நா, தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969] 104 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : நல 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி, பி. 10-ஆம்‌ 
2 த நு |] ண்டு 
திருவிதாங்கோடு ட்ப 
மப இந்திய கல்வெட்டு ப 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
வட்டெழுத்து 


முன்‌ பதிப்பு : த. தொல்‌. வெ. தொ . 
2 11], பகுதி 1, பக்கம்‌ 
79 


ர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


1 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, உண்ணாழியின்‌ மேற்குப்‌ பக்கப்‌ பட்டி. 


ஈசான மஹாதேவர்க்குக்‌ கார்த்திகை மாதத்தில்‌ விளக்கு எரிப்பதற்கும்‌, 
விளக்கு வைக்கின்ற நாளில்‌ சுவாமிக்கு திருவமுது படைப்பதற்கும்‌, விளக்கைக்‌ 
கண்காணித்து வருவான்‌ ஒருவனுக்கு நித்தியச்‌ செலவுக்குமாக நிலம்‌ அளித்ததைக்‌ 
குறிக்கிறது. 


ஹி ஸ்ரீ சுவாமி ஈசான 8ஹாசேவர்க்கு வைச்ச விரிச்சிய விளக்கு 
ஒன்று இதுக்கு குடுத்த பூமி சிறுகுளாவறைய்‌ 

இறைவரி முக்கு[று]ணிப்பாடும்‌ இது செல்லுத்துவது மிகில்‌ 
தான்னெ கொள்வது குறையில்‌ இட்டு செல்லுத்துவது ஒரு 
குறி முட்டில்‌ மு 

ட்டிரட்டியும்‌ வைச்சு ஒரு காசு தண்டமும்‌ பட்டு இவ்விளக்கு 
செல்லுத்துவது இவ்விளக்கு வைக்க நாள்‌ நான்நாழி அரிசி 
இருவமிதுக்கும்‌ விளக்கு நோக்குவான்னுக்கும்‌ நான்‌ நாழி 
அரி[சி]யும்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 / 105 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு :! பல்‌ 
கல்குளம்‌ ' வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி. 12-ஆம்‌ 
இருவிதாங்கோடூ ட 

ன்‌ 4 இந்திய கல்வெட்டு | _. 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : இ, தொல்‌. வெ. தொ. 
்‌ 11], பகுதி 1, பக்கம்‌ 80, 


பி: ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ 


2 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, உண்ணாழியின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இராசராசத்‌ தென்னாட்டு வேம்பனூரைச்‌ சேர்ந்த அரங்கன்‌ என்பான்‌ திருவாய்ப்‌ 
பாடியைச்‌ சேர்ந்த செந்தினங்கையின்‌ நினைவாகத்‌ திருவிதாங்கோட்டு மஹா 
தேவர்‌ கோயிலில்‌ ஒரு நுந்தாவிளக்கு ' எரிப்பதற்காகச்‌ சபையாரிடம்‌ ஜந்து 
எருமைகளை அளித்ததைக்‌ குறிக்கிறது 


ஹுஹி ஸ்ரீ இராசராசக்‌ தென்னாட்டு வேம்ப 
னூர்‌ அரங்கந்‌ திருவாய்ப்பாடி செ 
ந்தினங்கையைச்‌ சார்த்தித்‌ இருமுதான்‌ 
கோட்டு மாதேவர்க்கு வைய்த்த நுந்தா வி 
எக்கு ஒன்று[ககு எருமை அஞ்சு இது செ 
லுத்துவா அமைந்தார்‌ ஸடையார்‌ 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 / 105-4. 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : 
கல்குளம்‌ 


திருவிதாங்கோடு இத்திகல்வெல்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 


த 1V, பக்கம்‌ 140. 
சோழர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு ப பக 
சுந்தரசோழபாண்டியன்‌ எண்‌ ்‌ 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, மாதர்‌ கல்‌ பாறை. 


இருக்கண்ணங்கோட்டு வெள்ளாளன்‌ சருந[ட்டவி] என்பார்‌ திருவிதாங்கோட்டு 
மகாதேவர்க்குத்‌ தருநந்தா விளக்கொன்று எரிப்பதற்காக இருபது கழஞ்சுப்‌ 
பொன்‌ கொடையாக அளித்ததைக்‌ குறிக்கிறது, 


கல்வெட்டு : 


ஷஹி ஸ்ரீ கோச்சடைய 

வன்ம்மராந உடையார்‌ ஸ்ரீ சுந்தர சோழ 

பாண்டிய தேவர்க்கு யாண்டு இருபதாவது இத. . 

திருமுதான்கோட்டு மாஹாதேவர்க்கு இதன்‌ கீழ்‌ திருக்கண்ணன்‌ 
கோட்டு வெ 

ள்ளாளன்‌ சருந[ட்டவி] அமைச்ச திருநந்தா விளக்கு ஒன்‌ 

றுக்கு செலவுக்குக்‌ குடுத்த பொன்‌ காசு நிறை கல்லால்‌ ஒன்பது 

மாத்து பொன்‌ இருபதின்‌ கழைஞ்சு இப்பொன்‌ இருபதின்‌ 

கழைஞ்சும்‌ சபையோம்‌ கொண்டு இத்தேவர்க்கு திருகோ 

யிலில்‌ சார்த்திவிச்சு இப்பொன்னால்‌ திருநந்‌ 

தா விளக்கு ஒன்று செலவ்வான்‌ நிசதம்‌ உ 

ழக்கு நெய்‌ செலவ்வான்‌ செலவிட்டு பூமி 

க்குத்‌ தேவர்‌ தேவதாநம்‌ புதுவூர்‌ மு[து]வாளறைத்‌ . . 

. தை கல. . மியும்‌ நாளறை தடி ஓடுக்‌ 

கவும்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969 |[ 105-B. 


மாவட்டம்‌ !: கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! _— 
வட்டம்‌ 7 கல்குளம்‌ I வரலாற்று ஆண்டு ! கலி ஆண்டு 1451191 
த்‌ } நாட்கள்‌ 

ஊர்‌ 1 திருவிதாங்கோடு இந்திய கல்வெட்டு | கி. பி. 869-70 

மொழி ஈ தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] ணு 

எழுத்து : வட்டெழுத்து முன்‌ பதிப்பு : தி. தொல்‌, வெ. தொ. 

அரசு ! ஆடி IV, பக்கம்‌ 142, 
ஊர்க்‌ கல்வெட்டு | 

மன்னன்‌ : க ல்‌ ட்‌ ஆ 
எண g 

இடம்‌ : நீலகண்ட சுவாமி கோயில்‌, உண்ணாழியின்‌ வெளிப்‌ பக்கத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : - ஓமாய நாட்டுத்‌ தலைவனான சிங்கன்‌ குன்றப்போழன்‌ என்பான்‌ ஆறு கலம்‌ நெல்‌ 
சடையாரிடம்‌ அளித்து அதில்‌ வருகின்ற வட்டியிலிருந்து மகாதேவர்க்கு இரு 
வேளை நிமந்தங்களுக்குச்‌ செலவிடவேண்டும்‌ என்று கூறியதைக்‌ குறிக்றெது. 


கல்வெட்டு ; 
| ஷஹி ஸ்ரீ 2ஹாடேவர்க்கு இருக்காலும்‌ பொலியால்‌ இயமர்‌ திடுவ 
தாக ஓமாய னாடு கஇழவனாயின 


2 சிங்கங்‌ குன்றப்போழன்‌ சடையார்க்குக்‌ குடுத்த நெல்‌ அறுகலம்‌ 
கலி 


3 யுகம்‌ 14511911 


1, இந்த எண்கள்‌ குறிகளால்‌ காட்டீப்பட்டுள்ளன. 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969] 105-0. 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ॥ (ம்‌. 


ல்குளம்‌ வரலாற்று ஆண்டு 2 கொல்லக்‌ ர 
பன இ. பி. 1611 
திருவிதாங்கோடு 
த்‌ இந்திய கல்வெட்டு த 

ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு 7 ப 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, துவாரபாலகர்‌ மண்டபத்தின்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ 


குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 
எ௱றுமள ஷோ மாச ப ௨௰எ உ. நாயறாச்சையும்‌ உத்திராட ரா : 
சிய்யும்‌ . . . . நள்‌, வெது !, 
௩ மங்கலத்தில்‌ [கஞ்ஞங்கோடு] . . . . பிளை . . றும்‌ ஸரீ 


த, நா. தொ. ஆய்வுத்துறை 1969 | 106 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : பண்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி. 16-17- 
ஆம்‌ நூற்றாண்டு 


டர்‌ இந்திய கல்வெட்டு | ய 

சமஸ்கிருதம்‌ ஆண்டு அறிக்கை | 

வக்கர மூன்‌ பதிப்பு : இ. தொல்‌, வெ. தொ. 

பல V1, பகுதி 1, பக்கம்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு | ர 78 

பார்‌ எண்‌ ] 


திற்பரப்பு நீர்‌ வீழ்ச்சியின்‌ அருகில்‌ உள்ள பாறை, 


தன்னுடைய வெற்றியைக்‌ குறிப்பதற்கும்‌, தனது நல்வாழ்விற்கும்‌ மன்னரால்‌ 
மண்டபம்‌ எழுப்பப்பட்டதைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 
fers STAR adie Naf: | 
VAT RAIA என்ன்‌ ஈக UR ॥ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை 


மாவட்டம்‌ ! 
வட்டம்‌ ॥ 
ஊர்‌ ! 
மொழி ! 
எழுத்து : 
அரசு ! 


மன்னன்‌ : 


கல்வெட்டு : 


கன்னியாகுமரி 
கல்குளம்‌ 
திற்பரப்பு 
சமஸ்கிருதம்‌ 
தேவநாகரி 
சேரர்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்‌ ஆண்டு ! 
வரலாற்று ஆண்டு ! 
இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ மதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 1 


1969 | 107 


வெலை 


சுமார்‌ இ. பி, 16-17- 


ஆம்‌ நூற்றாண்டு 


தி, தொல்‌, வெ. தொ. 


VI, பகுதி 1, பக்கம்‌ 78. 


ட 
எண்‌ ்‌ 


திற்பரப்பு நீர்வீழ்ச்சியின்‌ அருகில்‌ உள்ள பாறை. 


தவமுனிவர்களை ஆதரிப்பவரும்‌, சம்புவை வணங்குபவருமான வஞ்சி நாட்டு 
மன்னர்‌ பசு மடம்‌ ஒன்று எடுப்பித்ததைக்‌ குறிக்கிறது. 


STATE TTA TTT TED ATEN 


Ten | 


JOAN ண RET ஏகக்‌ ER TRA eT ॥ 


த. நா. தொ, ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969| 108 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ந்‌ 


வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 
இ. பி. 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 
மகாதேவர்‌ கோயில்‌, உண்ணாழியின்‌ முன்‌ பக்கத்‌ தூண்‌. 
கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


மீநத்தில்‌ வியா . 


ன்மை கொல்ல .. 


எ௱எமக ஸு... 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 109 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : ம்‌ 
வரலாற்று ஆண்டு : சுமார்‌ க. பி.12-13- 


இத்திய கல்வெட்டு | i 


வட்டம்‌ : கல்குளம்‌ 


திற்பரப்பு 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
வட்டெழுத்து முன்‌ பதிப்பு ; வ 


ஊர்க்‌ கல்வெட்டு | oy 
ரல ்‌ எண்‌ 


மகாதேவர்‌ கோயில்‌, இரண்டாம்‌ திருச்சுற்றில்‌ சாஸ்தா கோயிலின்‌ முகப்பில்‌ 
இடது பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. 


கல்வெட்டு: 
இச்சையுரி ப 
ணிச்சோன்‌ றுளு நா 


ட்டுச்‌ சோகயொர[ர்‌ ஈ] . . 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 [4 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : வட்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 753 
பத்மநாபபுரம்‌ 
இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ன்‌ 
முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ, ' 
VI], பக்கம்‌ 127-128. 
ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ ரம்‌ 


நீலகண்ட்‌ சுவாமி கோயில்‌, கலச மண்டபத்து மேற்குப்‌ பக்கத்‌ திண்ணையின்‌ 
பக்கச்‌ சுவர்‌. 


கற்குளத்து மாதேவர்‌ கோயிலில்‌ திருச்சுற்றில்‌ தளக்கற்கள்‌ பாவித்‌ திருப்பணி 
செய்யப்பெற்று, பெரு நீராட்டுவித்ததைக்‌ குறிக்றெது. 


ஹரி ஸ்ரீ மணவதயேநூ8 கொல்லம்‌ எ௱௫ம௩ ஹை அற்பசி பு 
௯ ௨ புதனாச்சையும்‌ உத்தரமும்‌ அமரபக்ஷத்து இரையோ 
தெசியும்‌ அன்று 


நயினார்‌ கற்குளத்து மாதேவர்‌ கோயிலில்‌ இருச்சுற்றினகத்து 
நாலு பிறமும்‌ தளக்கல்லும்‌ கெட்டிச்‌ சுற்றம்பலத்தின்‌ கல்தூ 

மப்பட்டிகையும்‌ வைப்பிச்சு கிழக்கே நடையிலிரண்டு பிறத்தும்‌ 
வானமும்‌ சேத்தியும்‌ கண்டமும்‌ பட்டிகையும்‌ வச்சு தள 


மும்‌ பணி செய்விச்சு அகத்து முன்‌ மண்டபத்தில்‌ எழுந்தருளிச்சு 
கலசமுமாடிச்சத டே ஸு டே 0 யக ட நயினார்‌ கற்குளத்‌ 
தும்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: |969) [15 


மாவட்டம்‌ ॥ கன்னியாகுமரி ஆட்டி ஆண்டு ! ல 


வட்டம்‌ 7 கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! கொல்லம்‌ 775 
இ. பி. 1600 
பத்மநாபபுரம்‌ 
ள்‌ ப்‌ ட்‌ இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, மடப்பள்ளி வாயில்‌ இடது பக்க நிலை. 


குறிப்புரை: வாரியன்‌ வார்திகாநாகன்‌ என்பார்‌ ஒரு வரிசை தூண்‌ அமைத்துக்‌ கொடு த்த 
தைக்‌ குறிக்கிறது. 


. தை மக 
வாரியன்‌ 
வார்திகா 
நாகன்‌ செ 
ய்வித்த ப 
த்தி ஒன்று 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969] 116 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! டட 


வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 754 


கல்குளம்‌ 
2 தி. பி. 1579 


பத்மநாபபுரம்‌ 8 
ளாக இத்திய கல்வெட்டு 1 
ஆண்டு அறிக்கை |! 


மூன்‌ பதிப்பு : 
ஊர்க்‌ கல்வெட்டு: 
எண்‌ 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, கலச மண்டபத்தில்‌ திண்ணையின்‌ பக்கச்‌ சுவர்‌. 


அம்பலத்தைப்‌ புதுப்பித்ததையும்‌ மாதேவர்‌ கோயிலுக்குப்‌ பெரு நீராட்டு செய்‌ 
வித்ததையும்‌ குறிக்கிறது. 


துலாமி ராசி கொண்டு நயினார்‌ இரவிவன்மர்‌ எழுந்தருளி இருந்‌ 
குரு. . 

ணும நாட்டிச்சு கிழக்கே அம்பலத்தில்‌ வானமும்‌ செகதியும்‌ கண்‌ 
(ட்டம்‌ 

௪ கல்லுமிடுவிச்சு ௭௭௫௪ ஷோ காத்திகை மக ௨ டே கோயி 
லில்‌ இழவேன்னு . . 


மாதேவற்கும்‌ கலசமாடிச்சிது 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 1969 | 117 


மாவட்டம்‌ ! கன்னியா கு மரி ஆட்டி. ஆண்டு! ட்‌ 


வட்டம்‌ ! கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! மார்‌ இடி 
ஆம்‌ நூற்றாண்‌ 
ஊர்‌ ! பத்மநாபபுரம்‌ ஆம்‌ நூற்றாண்டு 

a இந்திய கல்வெட்டு \ 
அம்‌ ஆண்டு அறிக்கை ] ர; 
எழுத்து ; தமிழ்‌ 


மொழி 7 


முன்‌ பதிப்பு : 
அரசு ! _— 


ஊர்க்‌ கல்வெட்‌. "| 
மன்னன்‌ : ல்‌ ௬ கல்வெட்டு 0] 
எண்‌ ] 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, கலச மண்டபத்தின்‌ இடது பக்கத்‌ தூண்‌, 


மாத்தாண்டன்‌ நாராயணன்‌ என்பார்‌ ஒரு வரிசை தூண்‌ அமைத்ததைக்‌ குறிக்‌ 
கிறது. 


கல்வெட்டு ; 


மாத்தாண்ட 

ன்‌ நாராயணன்‌ 
செயிவிப்பிச்ச இ 
ருப்பணி பத்‌[இ] 
ஒன்று 


த. நா. தொ. ஆய்வுத்துறை 1969 / 118 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 770 
இ. 

பத்மநாபபுரம்‌ இந்திய கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 

முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


நீலகண்ட சுவாமி கோயில்‌, கலச மண்டபத்தின்‌ வலது பக்கத்‌ தூண்‌. 


கல்குளத்து மகாதேவர்க்குக்‌ கொடை அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஷஹி ஸீ... 

ன்ற கொல்லம்‌ எ௱ 
எம்‌ ஸ்‌ காதிகை ௨ 
நாயராச்சையும்‌ அனு 
ழமும்‌ பூவஃபக்ஷத்‌[ இ] 
ல்‌ ௨,திவதமும்‌ இ[ன்‌] 
னாளால்‌ நயினார்‌ க 
2 A 

தேவர்‌ 


1 
2 
3 
4 
2 
6 
7 
6 
9 


ட வுட பட வே வ்‌ பட வு 


(திருப்பவும்‌) 


௮௫ ௫ 005 குன்று இரகநக. 


1 
ர்‌ 


(அ EEA வத்‌ 
LE 


iE 1 Arr 


ரகு 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969] 120 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : பம்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ; கொல்லம்‌ 451 
ச. பி. 1276 
பள்ளியாடி 
இந்திய கல்வெட்டு | 
ஆண்டு அறிக்கை | 


முன்‌ பதிப்பு : உடம்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 1 
எண்‌ | 


திருப்பன்னிகோடுக்‌ கோயில்‌, திருச்சுற்று மண்டபத்தின்‌ இழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


இக்கோயிலுக்குத்‌ திருநுந்தா விளக்கு ஒன்று அமைத்து அதற்கு எண்ணெய்‌ 
அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு; 


கொல்லம்‌ ச௱௫.0௧ மாண்டெ மேவ ஞாயிற்று மேலகத்து ௧. . 
த... மகளார்‌ இத்த ... . யத்‌ திரதிசப்பன்‌ . . த்‌ இருநந்தா 
விளக்கின்‌ . , த. . ச்சி நிலம்‌ கல்‌ மேல்‌ . . ம்‌ மடையில்‌ எழு 
நாழி உரிச்ச நல்லெண்ண நறு . . 

கள முட்டுகில்‌ முட்டிரட்டி செஓுத்துவிது ௭ . முட்டுகில்‌ முட்டி 
ரட்டி . , ..யும்‌. , . லுத்த இரண்டரைக்‌ காணம்‌ பொன்‌ 
தெண்டம்‌ மடைப்பிது 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969) 121 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! — 
லகும்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி.12-13 
ட ஆம்‌ நூற்றாண்டு 
பள்ளியாடி 
i 2 இந்திய கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
வட்டெழுத்து முன்‌ பதிப்பு ! 


உம்‌ 


பி ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


இடம்‌ :  இருப்பன்னிக்கோடு கோயில்‌, திருச்சுற்று மண்டீபத்தின்‌ கிழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ள து. 


கல்வெட்டு : 
. யிறையிலி உற, வறைதி க... 
, . வன்‌ வைப்பிச்சுக்‌ [கு] . . 


. சாத்த கிழவன்‌ . . 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969| |22 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ர்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ, பி. 14-15 
்‌ ஆம்‌ நூற்றாண்டு 


பள்ளியாடி . 

மிழ்‌ இந்திய கல்வெட்டு 
ர ஆண்டு அறிக்கை 
இரந்தமும்‌ வட்டெழுத்தும்‌ ட 


ஊர்க்‌ கல்வெட்டு 
ப்‌ க்‌ 


இருப்பன்னிக்கோடு கோயில்‌ பலி பீடம்‌. 


கறுக்கியின்‌ வழி வந்தாரின்‌ செலவினால்‌ பலி பீடம்‌ அமைக்கப்‌ பட்டீதைக்‌ குறிக்‌ 
கிறது. 


உ 
ஸ்ரீ க[நு]க்கியு ப 
ந்த ஸ[ழெ] சந்த 
வி[லா].மி செலவினு உலி 


உி[ட்ட]ன்‌ 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 123 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : பய 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 410-1 
இ. பி. 1236 

வ்‌ இந்திய கல்வெட்டு 1 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 


தமிழ்‌ மூன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ, தொ, 
ப்‌ 111, பகுதி 1, பக்கம்‌ 

rd ஊர்க்‌ கல்வெட்டு | ்‌ பயப்‌ 
வீரரவிகேரளவர்மர்‌ எண்‌ | 


ஆழ்வார்‌ கோயிலில்‌ இருந்த தூண்‌. (இப்பொழுது பத்மநாபபுரம்‌ அரண்மனை 
யில்‌ இருக்றெது.) 


கோதைநல்லூரைச்‌ சேர்ந்த ஊராரும்‌ சபையாரும்‌ தங்கள்‌ நிலங்களிலிருந்து 
எவ்வளவு வரியாகச்‌ செலுத்தவேண்டும்‌ என்று நிர்ணயித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஹஷி ஸ்ரீ வரமஜகத்தில்‌ 

வியாழ நின்ற யாண்டு 
கொல்லம்‌ நானூற்று ஒரு 
பதாமாண்டைக்‌ கெதிராமா 
ண்டு மேடஞாயிறு ௨௰எ சென்‌ 
ற நாள்‌ வேணாடு வாண்ணருளி 
ன்ற ஸ்ரீ வீர இரவிகேரள்‌ 
வர்ம்ம இருவடிக்கமை 

ந்த அதிகாரிகளும்‌ கோதைந 
ல்லூர்‌ வலெயாரும்‌ ஊர்‌ 
ராரும்‌ டேயூர்க்‌ கடமை தண்டின்‌ 
ற மருதகச்சேரிக்‌ கண்டந்‌ தி 


1 
2 
3 
4 
ழ்‌] 
6 
7 
8 
9 


கவ்வு வவ 
மே 69 வ. ம 


ருவிக்ரெமனும்‌ கூடி 
ப்பறஞ்னு வலெயடவி 
ல்‌ இறைவரி நிலம்‌ ஈ£௰ ஈ£* 


ட வம 
[2 ஃ& 


(இருப்பும்‌) 


த்தின்‌ மேலும்‌ அரக்கல்‌ 

கலச்சை ஈவு நெல்‌ ௰௱ ௪௪ 

ஹு சாரல்‌ கடமைக்குர 

வு கலச்ச எ௱உ௰௫ இஹ மா 

௧ ஆண்டுவரை கடமைக்கு ௧ 
லச்சை ஈவு நெல்‌ மள ௱ ௯ & 

யும்‌ ஊரடவு இறை நிலம்‌ 

௫௦௫ ஈத்தின்‌ மேலும்‌ அர 

க்கல்‌ கடமைக்கு கலச்சை ஈவு 

நெல்‌ ஈ£௱ ௯ அஹம்‌ சாரல்கு 
கலச்சை ஈவு நெல்எ௱ &௮ 
இயலுமாக ஆண்டுவரை கடமை 
க்கு கலச்சை ஈவு நெல்‌ &௭ 

௯௭ எச்சயுமாக இறுக்கு 

மாறும்‌ கடமை அளந்நா 

ல்‌ வரி புள்ளி பாஞ்னு தி 

ருமாறும்‌ கரணமெழுதின்ற 

வரள்‌ கையால்த்‌ இரதரவு ஓ 
மியுமாறுங்‌ கல்ப்பிச்சோம்‌ ௧ 
டமைக்கு நெல்லளந்நா 

ல்‌ வரியில்ப்‌ புள்ளி வாஞ்னு 
துவாமி கையால்‌ தரவு கொள்க ஓழிவி 
து கடமை சென்று செல்லாத்ததின்னு 
ஆண்டுவரையும்‌ வாலையாரையும்‌ 
ஊராரையும்‌ வளைச்சு அஞ்சாலி 
எழுதிப்பிடிப்பிச்சு கடமை 

யுங்‌ கொண்டு வருவிது கரியொள்‌ 
ள காலத்து வாலையாரையும்‌ ஊரா 
ரும்‌ பற்று கண்டு அஞ்சொன்றி 
னால்‌ ஒண்டாகின்ற முதலுங்கூட்‌ 

டி விளவொள்ள நிலத்தின்‌ மேல்‌ 
கடமை கொடுப்பிது கரிஞ்னு கட 
மை பற்றா என்று தோன்றுகில்‌ த 
பையாரு மூராருந்‌! துவாமியொடு” 
சொன்னால்‌ துவாமி பற்று கண்டு ௮ 
ஞ்சொன்று கொள்விது இம்முதலி 


1 “சபையாரும்‌ ஊராரும்‌” என்று படிக்கவும்‌. 
(ர்‌ சுவாமியொடு, 


ல்‌ பட்டவிருத்தி ஓணச்செலவின்‌ 

னு ௩ எ௱௩ றமும்‌ அஞ்சொன்றில்‌ க 
ழிவிது டை! நிலமொழிஞ்னு த 
வையார்க்கும்‌ ஊரார்க்கும்‌ 

மிக்கும்‌ [மா] 


செனத்தின்‌ 


னு எத்தொ 
அம்முதல்‌ 

கு இற நி 
லத்தின்‌ 
மேல்‌ வரி 

யு மெழுதி 

க்‌ கொடுத்து 
அம்முதல்‌ 
க்கு பலி 
சையும்‌ பா 
ட்டரியு மொ 
மிஞ்னு தண்‌ 
டிக்கொண்டு 
வரியும்‌ 
புள்ளி வா 
ஞ்னு போவி 
து இம்மா 
ர்க்கமன்றி 
யே செய்வோ 
ருளராகில்‌ 
அய்மத்தி 

௬ கழஞ்‌[ஞ] 
நுூ பொன்‌ த 
ண்டமும்‌ 
வைச்சு பி 
ன்னையும்‌ இ 
ச்செய்ததே 


குறி ஒன்றினால்‌ காட்ட்ப்பட்டுள்ளது. 
மகாசனத்தின்னு 

ஏதாவதொரு. 

ஐம்பத்திரு கழஞ்சு. 


காரியமா 
விதாகவும்‌ 
ஆசயா 
வல்க்‌ கல்‌ 
ப்பிச்சு ௭ 
முதிய தரவு 
திருமுகத்‌ 
தில்ப்‌ பட்‌ 


ட மார்க்க 
மே எழுதிய 
மைக்கு இ 
து கல்வெட்‌ 


டாகும்‌ 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 125 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு 1 ல்‌ 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு ! சுமார்‌ இ.பி. 15-16 
TT ஆம்‌ நூற்றாண்டு 
முட்டக்காடு es ட்டம்‌ 

இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு ! 


ஊர்க்‌ கல்வெட்டு 


இடம்‌ :  பன்னிப்பாகம்‌ கோயில்‌, நந்தி மண்டபத்தின்‌ இழக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


. ன முக்க . . 

ல்‌ னந்தவந 

நிலம்‌ . வயக்கல்‌ , . 

. . மேக்கெல்லை . 

௨... தல்லா குளத்து 
பதினாறு கலத்து , . 

. காலே காணி... 

. முட்டக்‌ , . நாஞ்சில்‌ . . 

.கெங்கை .... 

. கொள்விது வாத்தவி . . 

. இத்த வரை . ..யி.. 


யின்னவ . .. 


1 
2 
9 
4 
ல 
6 
7 
8 
9 
10 
11 


~ 
[0] 


த, நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 126 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 


— 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ கி.பி. 14-15 
ஆம்‌ நூற்றாண்டு 


முட்டீக்காடு 
ஆண்டு அறிக்கை 


இந்திய கல்வெட்டு | 


ஊர்க்‌ கல்வெட்டு | 
எண்‌ | 
9. 


பன்னிபாகம்‌ கோயில்‌, நந்தி மண்டபத்து வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


கல்வெட்டின்‌ ஒரு பகுதியே உள்ளது. நிலம்‌ கொடையாக அளிக்கப்‌ பெற்றதைக்‌ 
குறிக்கிறது. 


வண்ணான்‌ குளத்தில்‌ மந்தாரத்‌ தடி 

௯ ௧ ௨௯ யும்‌! பெருங்‌ குளத்தாலும்‌ வ 

ள்ளி ஆற்றாலும்‌ நீருண்டு நெல்‌ விளையும்‌ 
குசித்தியறை ௯ க ௩௯1 யும்‌ ஆக ௯ உனால்‌ ௨ ௮ 
ப£ புல்லு விளைதுண்டம்‌ இரண்டும்‌” 


i வையை வஙிகிக் வகையினர்‌ க்வைகிடவிலிலைவி கவை யவை வைகையை அணைக்க வம அகவை கைவ அவ அய வவை கிக்க 
தடி ஒன்று நிலம்‌ நான்கு மா. 
தடி இரண்டினால்‌ நிலம்‌ எட்டு மா, 
கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை, 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : 1969] 127 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! க்‌ 


கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு! கொல்லம்‌ . 7385 
Ne கி. பி. 1559 
முட்டக்காடு இந்திய கல்வெட்டு | 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை b ர்‌ 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு | 


4 


பன்னிப்பாகம்‌ கோயிலில்‌ நந்தி மண்டபத்தின்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


குறிப்புரை: திருப்பன்றப்‌ பாகத்து மாதேவர்‌ கோயில்‌ சன்னதியில்‌ மூன்று நேரமும்‌ குழல்‌ 
வாசித்த நயினான்‌ அமுதன்‌ அம்பிக்குட்டி என்பாருக்கு நிலம்‌ கொடுத்ததைக்‌ குறிக்‌ 
கிறது. ள்‌ 


ஹரி ? கொல்லம்‌ எ௱௩ம௰௫ கா 
த்திகை மாதம்‌ 0௯ சென்ற பு 
தனாட்சையும்‌ உரோகணியும்‌ 

அமர பற்த்தையும்‌ இந்நாளால்‌ 
நயினார்‌ திருப்பன்ற பாகத்து மா 
தேவர்‌ மூன்று நேரமும்‌ சன்னதியில்‌ 
குழல்‌ வாசித்த நயினான்‌ அமுத 

ன்‌ அம்பிக்‌ குட்டிக்கு குடுத்த நிலம்‌ 


1 
2 
2 
4 
ns} 
6 
7 
6 


. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969 128 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : க 

லகு வரலாற்று ஆண்டு : சுமார்‌ சி. பி. 10-ஆம்‌ 
es நூற்றாண்டு 

முட்டக்காடு இந்திய கல்வெட்டு 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
ஊர்க்‌ கல்வெட்டு 
2 எண்‌ 


பன்னிப்பாகம்‌ கோயில்‌, திருச்சுற்றில்‌ நிறுத்தப்பட்டுள்ள கல்‌. 


திருப்பனைகுளத்து மகாதேவர்க்கு நொந்தா விளக்கு எரிப்பதற்காகச்‌ செட்டி 
விகளங்கன்‌ என்பார்‌ ஊராரிடம்‌ இருபது பழங்காசுகளை அளித்து அதில்‌ வரும்‌ 
வட்டிக்கு நெய்‌ பெற்று விளக்கை த்தம்‌ வருமாறு ஏற்பாடு செய்வித்ததைக்‌ 
குறிக்கிறது. 


ஷி ஸ்ரீ இருப்ப 

னை குளத்து 8ஹா 
தேவர்க்கு நொந்தா வி 
ளக்கனுக்குச்‌ செட்‌ 

டி விகளங்கன்‌ இவ்‌ 
வூர்‌ ஊரார்‌ கைய்யிற்‌ கு 
டுத்த பழங்காசு 
இருபது நிலை விள 
க்கு ஒன்று இக்காசு இ 
ருபதுந்து நெய்‌ 
பொலி கொள்வதா 


கஜ: ௮. ஜே. SLC 


a 
வடடல 


கப்‌ பொலிக்குக்‌ கு. 


ண) 
மே 05 


டுத்துப்‌ பொலி 


ட்‌ 
டட 


நெய்‌ கொண்டு ஊரு 


(இருப்சவும்‌) 


ம்‌ தேவகருமிகளா 


ய்‌ நிற்பாரும்‌ எரிப்பி 


ப்பது இது செல 

வு ஆராய்‌£ந்து இக்காசு வீ 
ரம்மங்கலத்துச்‌ 
சசையாரும்‌ பாகூரு 

ங்‌ கூழைகோட்டூரா 

ரங்‌ கை காவலாய்‌ பு 


ற நின்று ரக்ஷிப்பது 


உய்‌? வரிக்குக்‌ ழ்‌ எழுதப்பட்டுள்ளது. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 129 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : வப 


கல்குளம்‌ வரலாற்‌ ஆண்டு : கொல்லம்‌ 410 
சி. பி, 1234 


வாளவச்ச சோட்டம்‌ 
இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ. 
V1, பகுதி 11, பக்கம்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு | 1 171. 
எண்‌ 


மகஷாசுரமர்த்தினி கோயில்‌, உண்ணாழியின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


மேல்‌ மருயாத்தூரைச்‌ சேர்ந்த காவல்‌ அரங்கநாராயணன்‌ என்பார்‌ பகவதி 
கோயில்‌ எடுப்பித்ததைக்‌ குறிக்கிறது. 


ஹரி மணவதகயே.2₹ ஹஹி ஸ்ரீ கொல்லம்‌ ௪௱௰ மாண்டை 
மேட ஞாயிற்று மேல்‌ மருயாத்து காவ[ல்‌] அரங்க நாராய 
ணன்‌ சமைப்‌ 

பிச்ச விஸா க்தி என்னையும்‌ தே௱தையு6 வேணாட்டடி 
யம்‌ மக்ஷிக வமவகி இருப்பணிக்கு குலசேழம்‌ செய்தவற்்‌ 
களையும்‌ ஈ௯்ஷிக 


மருதத்தார்‌ என்று இ. தொல்‌, வெ. தொ. வில்‌ படிக்கப்பட்டுள்ள து. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 130 


இடம்‌ 


குறிப்புரை : 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 697 
ட்‌ 8. பி. 1521 
வாளவச்ச கோட்டம்‌ இந்திய கல்வெட்டு 1 
ஆண்டு அறிக்கை ] 
முன்‌ பதிப்பு : இ. தொல்‌. வெ. தொ. 
71, பகுதி], பக்கம்‌ 171 


ஊர்க்‌ கல்வெட்டு | 2 


எண்‌ 


தருச்சுற்றின்‌ முன்‌ வாயிலின்‌ தெற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


முல்லைமங்கலத்தைச்‌ சேர்ந்த இருவிக்ரெமன்‌ என்பார்‌ பகவதி கோயிலில்‌ முக 
மண்டபம்‌ எடுப்பித்ததைக்‌ குறிக்கிறது 


ஆதியெழுனூற்றுடன்‌ தொண்‌ 
றூற்‌ றெய்யாண்டி லற்பசி யே 

ழ்‌ முற்றசமி யவிட்டம்‌ வெள்ளி மா 
த்தை Qச]ரின்னாளி லிரவி வேந்த 
ன்‌ மனமகுழப்‌ பகவதி வாள்‌ வை 
த்த கோட்டத்‌ தோதிலுறு மிறை 
வி யிருப்பதற்கு மேன்மையுறும்‌ மு 
க மண்டபமா மதற்கு நாப்பண்‌ 
மூதறிவா லொருகலின்‌ மண்டப 

ஞ்‌ செய்வித்தான்‌ முல்லை மங்கல 


7 
2 
2 
4 
க்‌ 
6 
(6 
8 
9 

10 

11 


ந்‌ இருவிக்கிரமன்‌ தானே 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969] 131 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! — 


வரலாற்று ஆண்டு : சுமார்‌ ௧. பி. 17-18 
ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : வாளவச்ச கோட்டம்‌ \ 


வட்டம்‌ : கல்குளம்‌ 
இந்திய கல்வெட்டு |. 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு : — 
ஊர்க்‌ கல்வெட்டு 


மன்னன்‌ 2 பம்‌ \ 3 
J 


மகிஷாசுரமர்‌ த்தினி கோயில்‌, உள்சுற்றில்‌ வடக்குப்‌ பக்கத்‌ தூண்‌. 


வீரநாராயணமங்கலத்தைச்‌ சேர்ந்த ஆவுடைய நாச்சியார்‌ ஆதச்சுரகுட்டி என்‌ 
பாளைக்‌ குறிக்கிறது. 


நாஞ்சி னாட்டு வீர 
நாராயண மங்க 
லத்து ஆவுடய நா 
ச்சயார்‌ ஆதச்சுர 
குட்டி 


த. நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 1969/ 132 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு ! 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : 
வாளவச்ச கோட்டம்‌ ய்‌ 
இந்திய கல்வெட்டு ] 
ஆண்டு அறிக்கை ] 


ல்‌, 


முன்‌ பதிப்பு : தி. தொல்‌. வெ. தொ, 
V1, பகுதி 11, பக்கம்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 172. 


எண்‌ | | 4 


மகஷாசுரமர்‌ த்தினி கோயில்‌, உள்சுற்றின்‌ நுழை வாயில்‌ வடக்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. 


கோயில்‌ திருப்பணிகள்‌ பல செய்து புகழ்‌ பெற்ற, முல்லமங்கலத்தைச்‌ சார்ந்த 
தாமோதரன்‌ என்பார்‌ கொல்லம்‌ ஆண்டு 798-இல்‌ இயற்கை யெய்தியதைக்‌ குறிக்‌ 
கிறது 


எத்திசையும்‌ புகள்‌ பெற 

வே மருவு கொல்லம்‌ எழுனூ 
ந்தித்‌ தொண்ணூற்றோ டெ 
ட்டா மாண்டில்‌ ஒத்து வளர்‌ 
பங்குனி நலாறோ டொன்றில்‌ 
லோங்குக்‌ கு . காத்திகை முன்‌ மூ 
ன்றாம்‌ பக்கம்‌ சத்தியவாசகன்‌ மு 


ல்லமங்கலத்து தரனிதெனெ 


1 
2 
} 
4 
3 
6 
ர்‌ 
6 
9 


னுந்‌! தாமோதரென 


(2 
ல்‌ 


ண்ம்பாக2 பத்தியினால்‌ 


ட) 
கவ 


இருப்பணிகள்‌ பலவும்‌ 


(ட்‌ 
ஷு 


செய்தே பரலோக 


[ன 
மே 


மடைந்து அரன்‌ பொ 


[ன 
HH 


ற்பதம்‌ பெற்றானே 


*தரணீதரனெனும்‌” என்று படிக்கவும்‌, 
தாமோதரன்‌ அன்பாக. 


த. நா. தொ. ஆய்வுத்துறை நாடர்‌ எண்‌ : 1969 | 133 


கன்னியாகுமரி ஆட்‌ ஆண்டு : 1 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ. பி, 15-16- 


ஆம்‌ நூற்றாண்டு 
வாளவச்சகோட்டம்‌ இத்வொசல்வெட்டு | ப 
ஆண்டு அறிக்கை 1 வலி 
முன்‌ பதிப்பு : ல 


சமஸ்கிருதம்‌ 
கிரந்தம்‌ : 


ன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | 2 
எண்‌ | 


மஹிஷாசுரமர்த்தனி கோயில்‌, முகமண்டப நுழை வாயிலின்‌ தெற்குப்‌ பக்கத்‌ 


கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. பகவதி கோயிலின்‌ விசாகத்‌ இருநாளைப்‌ 
பற்றிக்‌ குறிக்கிறது. 


. . செதா க்லி 
அவக ௯, வ ட்‌ 
யாதா வயிவகி ,., 
வவ க்‌ ற 


, செவெ8ஷ கி.கி 


ம ௫ 3 உ“ 8 ஆ மே 62 ௮ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 134 


மாவட்டம்‌ : கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : Rs 
ஈற்று ஆண்டு : சுமார்‌ ௫. பி, 16-ஆம்‌ 
நூற்றாண்டு 


இந்திய கல்வெட்டு | ம்‌ 


வட்டம்‌ : கல்குளம்‌ 
ஊர்‌ : வீரநாராயணசேரி 
மொழி : தட ஆண்டு அறிக்கை 


எழுத்து : த முன்‌ பதிப்பு : 


அரசு - 
ஊர்க்‌ கல்வெட்டு | 1 
மன்னன்‌ : - க ப 


பத்மநாத சுவாமி கோயில்‌, இருச்சுற்றின்‌ மேற்குப்‌ பக்கத்‌ தூண்‌, 


ம[ஈ]ங்காட்டு நாட்டு இடரழி தேசத்து புழியப்பள்ளம்‌ என்ற ஊரைச்‌ சேர்ந்த | 
நாராயணன்‌ சுவரன்‌ என்பாரைக்‌ குறிக்கிறது. 


ட்டு இடரழி தேச 
த்து புழியப்பள்‌ 


ளம்‌ நாராயணன்‌ சு 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |969/ 135 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : 
வீரநாராயணசேரி அர்த்‌ சட்டு 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 

ர ஊர்க்‌ கல்வெட்டு 
ர எண்‌ 


பத்மநாத சுவாமி கோயில்‌, திருச்சுற்று மண்டபத்தின்‌ மேற்கு பக்கத்‌ தூண்‌. 
குறிப்புரை: சப்பாணி சய உழுத்திரன்‌ என்பான்‌ நான்கு தூண்கள்‌ நிறுவியதைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு : 


ரைக்‌ காட்டு 
க்கரை தேசத்‌ 
து[ச]ப்பாணி சய 
உழுத்திரன்‌ . 
தூண்‌ ௪ ஹோ எ௱௰ ஆனி 


த, நா, தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌ : |[969/ 136 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : பத 

கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 867 
இ. பி. 1691 

வீரநாராயணசேரி இத்த பங்க: 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
2 ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


இடம்‌ :  அடவியார்‌ கோயில்‌ முன்‌ நிற்கும்‌ கல்‌. 


குறிப்புரை: அழகிய பிள்ளையாருக்கு அர்த்தசாம பூசை செய்வதற்காகச்‌ சூரியினுடைய மகள்‌ 
அய்யன்‌ என்பார்‌ நிலம்‌ அளித்ததைக்‌ குறிக்கிறது. 


கொல்லம்‌ ௮௱௭௰எ ஷோ காத்திகை 

மம்‌ ௪ ௨ சனிக்‌ இழமையும்‌ உத்திராட 

மும்‌ பஞ்சமியும்‌ னம்பட்டாரியான்த்‌ தொ 

முது வரும்‌ அழயெ பிள்ளையாருக்கு அத்த 

சாம பூசைக்குச்‌ சூரி மகள்‌ அய்யன்‌ தானப்பிர 
மாணமாக கொண்டு விட்டுக்‌ குடுத்த நிலமாவிது 
வீர நாராயண சேரியில்‌ நொச்சக்‌ குளத்த 

£ல்‌ நீருண்டு நெல்‌ விளையும்‌ ௦ .டு தந்த திரு . . 


. ... , யெல்கை. கலெல்கை பாறை 


1 
2 
3 
4 
5 
6 
7 
6 
9 


ளாகத்துக்கும்‌ இண்டாவண்ணாக்‌ கு[ளத்து]க்கும்‌ மேக்கு 

த்‌ தென்னெல்கை தாவண்ணா குளத்து பகைக்கு 

வடக்கு பிள்ளைமார்‌ 2 தன்‌ முறிக்கு இழக்கு வட[வெ]ல்கை இ 

௨ டி பிள்ளை [நிலத்து]க்குத்‌ தெக்குமாவ்‌ விசைந்த ஞூ னார்‌? தண்‌ 
. நடு... சந்தி. , . . மூலைக்கு 


(திருப்பவும்‌), 


ம்‌ வல்லவி . . மறுதி துப்பு முறவாயொ . . 

ம்‌ குடுத்து யென்னுடைய ஆர்த்தியாக யெற்பேர்ப்‌ 
ட்டதும்‌ அழகிய பிள்ளையாருக்கு தானப்பிரமாணமா 

க நீரோடும்‌ வா[ர்‌]த்துக்‌ குடுத்தேன்‌ இதுக்கு [பழிய்‌ சொ] 
ன்னவன்‌ கெங்கை கரயில்‌ காராம்‌ பசுவை கொ 


டன்ற தோழமதை யேற்றுக்‌ கொள்வாராம்‌ பழி நி 


னையாமல்‌ நன்மையே நடத்திக்‌ கொள்ளவும்‌ 
துக்கு வீர நாராயணசேரி பட்டா , . யர்களும்‌ 


த. நா. தொ. ஆய்வுத்துறை தொடர்‌ எண்‌: 196 / 137 


கன்னியாகுமரி ஆட்சி ஆண்டு : ப 
கல்குளம்‌ வரலாற்று ஆண்டு : சுமார்‌ இ,பி. 17-18 


| அம்‌ நூற்றாண்டு 
வீரநாராயணச்சேரி ஆம்‌ நூற்றா 


இந்திய கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு : 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


இடம்‌ :  அடவியார்‌ கோயில்‌, தனிக்கல்‌. 
குறிப்புரை: கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 


கல்வெட்டு : 
அனைஞ்சான்‌ சித்தி 


யார்‌ அய்யன்‌ செ 
ண்பகராமன்‌ ஆ 
ள்வார்‌ ஆடியபாத 

ம்‌ ஈச்சகுட்டி அடவிய 
ஈரும்‌ பொன்னம்ப 
லம்‌ அனஞ்சான்‌ 


அடவியார்‌ மறியும்‌ 


1 
2 
J 
4 
க 
6 
7 
8 
9 
10 
1131 


முதலியார்‌ நாராய 


hd 
ப] 


ணன்‌ அடவியாரு 


. . நாராயணன்‌ ௮ 


ht ht ht 
[2 மே 


டவியாரு மறியும்‌ 


m= 
ஓ 


. அடவியார்‌ துணை 


